31 


புலியூரானில்‌ சமணத்திருமேனிகள்‌ 


6 இராமனாதபுரம்‌ மாவட்டத்திற்குட்பட்ட அருப்புக்கோட்டை 
வட்டத்துள்‌ இருச்சுழியலுக்கு ஆறு மீ. மேற்காக உள்ள புலியூரான்‌ 
என்னும்‌ ஊரின்‌ தென்‌ மேற்குப்‌ பகுதியில்‌ இழக்கு மேற்காகச்‌ செல்லும்‌ 
வண்டிப்‌ பாதை ஒன்றின்‌ வடக்குப்‌ பக்கத்தில்‌ இரண்டு சமணத்திருமேனி / 
கள்‌ காணப்படுகின்‌ றன. தலைக்கு மேல்‌ ஐந்தலை அரவத்துடன்‌ அமர்ந்த 
நிலையில்‌ காட்சி தரும்‌ பார்சுவநாதரும்‌, தலைக்கு மேல்‌ முக்குடை இகழ 
அரியணையில்‌ அமர்ந்தவராக இர்த்தங்கரர்‌ ஒருவரும்‌ வடக்கு நோக்கிய 
வராக காட்தெர, இக்கற்றிருமேனிகளை ஊரார்‌ * அமணப்பசாமி' என்று 
அழைக்கின்‌ றனர்‌, சுழுகுமலை, நேக்குயில்க்குடி, முத்துப்பட்டி, சோழ 
வாண்டிபுரம்‌, பள்ளிமடம்‌, ஆய ஊர்க்‌ கல்வெட்டுகளில்‌ குறிக்கப்படும்‌ 
“குறண்டி திருக்காட்டாம்பள்ளி ' என்ற சமணப்‌ பள்ளியும்‌ இதே 
அருப்புக்கோட்டை வட்டத்‌இற்குட்பட்டே இருந்திருக்கவேண்டும்‌ என்ற 
கருத்து ஈண்டு எண்ணற்குறியது, 





கண்டுபிடிப்பு: இரு. இராசேந்திரன்‌, இத்துறை கல்வெட்டுப்‌ பயிற்சி 


நிறுவன மாணவர்‌. 











திருமலை 


1 


இருமலையில்‌ உள்ள சமணக்‌ கோயிலில்‌ மூன்று புதிய 
கல்வெட்டுகள்‌ கண்டறியப்பட்டிருக்கின்றன. இங்கு 
மும்முடிச்‌ சோழன்‌ மனைவி இலாடமாதேவியின்‌ 
தந்தை நிக்குந்தமாச்சயன்‌ அவன்‌ தந்தை விக்கடி 
அரைசர்‌ பெயரால்‌ தர்மம்‌ அளித்துள்ளதைக்‌ கூறு 
இறது, ஓரு கல்வெட்டு, மற்றொரு கல்வெட்டு இராட்‌ 
டுூரகூட மன்னன்‌ மூன்றாம்‌ கிருஷ்ணனின்‌ பதினான்காம்‌ 
ஆட்சி ஆண்டைச்‌ சேர்ந்தது. மற்றொன்று சகர 
ஆண்டு 803-யை (இ.பி, 879)ச்‌ சேர்ந்தது. 


கண்டுபிடிப்பு: இரு, பூங்குன்றன்‌, இத்துறை கல்வெட்டுப்‌ 


வடார்க்காடு மாவட்டம்‌ போளூர்‌ வட்டம்‌ 
பயிற்சி நிறுவன மாணவர்‌, 


rr 


VE 





தென்காசி குலசேகரன்‌ மண்டபம்‌ 


பராக்கிரம பாண்டியனின்‌ தம்பியாகிய குல சேகர 
பாண்டியன்‌, தான்‌ விசுவநாதர்‌ கோயிலுக்கு 
உள்ளேயே விசுவநாதறாக்குத்‌ இருவோலக்க மண்டப 
மாக ஒரு மண்டபம்‌ அமைத்ததாகத்‌ தன்‌ கல்வெட்டு 
ஒன்றில்‌ குறிப்பிட்டுள்ளான்‌. இம்மண்டயபத்திற்கு 
குலசேகரன்‌ மண்டபம்‌ என கன்‌ பெயரையே இட்டுள்‌ 
னான்‌, 


குற்பொழுது விசுவநாதர்‌ கோயில்‌ கோபுரவாயிலைக்‌ 
சுடந்து உள்ளே சென்றதும்‌, சிற்பங்களை கொண்ட 
தரண்‌ மண்டபம்‌ ஒன்று உள்ளது, இது திருவே ர 
லக்க மண்டபம்‌ என்று த ற்பொழுது குறிப்பிடப்‌ 
படுகிறது. இம்மண்டபமே குலசேகர பாண்டியன்‌ 
தான்‌ அமைத்ததாகச்‌ குறிப்பிடுகின்ற குலசேகர 
பாண்டியன்‌ மண்டபமாக இருக்கலாம்‌. ப்‌ இன்னாய 
இற்குத்‌ இருவொலக்க மண்டபமாக குலசெகரன்‌ 
மண்டபமுந்‌ திருப்பணி செய்வித்து '* என்பது இச்‌ 
செய்தியினைக்‌ குறிப்பிடும்‌ கல்வெட்டு வரிகள்‌, 


511... Vol, V. Text, No, 762. 


ர செய்தி; இரு. செந்தில்‌ செல்வகுமரன்‌, 
கல்வெட்டுப்‌ பயிற்சி நிறுவன மாணவர்‌. 


Oo 


கிருவக்கரையிலிரு ந்து புதிய 


இத்துறை 


ஓலைச்சுவடிகள்‌ 
கி, இராஜாராம்‌ 


திருவக்கரை ஸ்ரீ சந்திரமெளலீசவர 
& ஆலயத்தின்‌ ்‌ ம ்‌ 
காரருமாயெவரிடமிருந்து இரண்டு ஒஸ்‌ ட்‌ ஊர்‌ கணிய 
ஒன்று எண்‌ சுவடியாகவும்‌, மற்றொன்று "கலைப்‌ ப இவற்றுள்‌ 
்‌ ஓலைச்‌ ள்‌ ளது. ப்‌ ம்‌ 
பல ஓலைச்‌ சுவடிகள்‌ இவரிடமிருந்து அழிந்துபட்டன என்று இவர்‌ க ca 
ர, 


ப ப ப ட டபலு அணத என இர்‌ ஆ... 


33 


நூல்‌ அறிமுகம்‌ : 
|. lnscriptions of Ceylon--Volume |, Early Brahmi inscriptions, 
8. Paranavitana. Archaeological Survey of Ceylon, 

குமிழி, தமிழ்ப்‌ பிராம்மி என்றெல்லாம்‌ அழைக்கப்படும்‌ மிகவும்‌ 
தொன்மையான தமிழ்க்‌ கல்வெட்டுகளைப்‌ பற்றி பலர்‌ அண்மையில்‌ 
ஆராய்ச்சி செய்து வருகின்‌ றனர்‌, இதுபோன்று ஈழத்திலும்‌ ஏராளமான 
கல்வெட்டுகள்‌ இடைத்துள்ளன, மு. 3-ஆம்‌ நூற்றாண்டிலிருந்து 
இ.பி. முதல்‌ நூற்றாண்டு வரை உள்ள காலத்திற்குட்பட்ட கல்வெட்டு 
களைப்‌ பற்றி நல்லதொரு நூலை இலங்கை அரசு தொல்பொருள்‌ 
ஆய்வுத்துறை பதிப்பித்துள்ளது. 5. பரனவிதானறா அவர்கள்‌ இதை 
பதிப்பித்துள்ளார்‌. நல்ல ஆராய்ச்சிப்‌ பதிப்பு. பல அரிய செய்திகள்‌ 
உள்ளன. 


சோழர்‌ சிற்பம்‌ : 
2. Chola Sculpture, Chhavi, Golden Jubilee Volume by M. A. Dhakhy. 
சோழர்களது அற்பம்‌ எப்படி தொடங்கிற்று 2? பல்லவர்களது 
இறுதிக்‌ கலைதான்‌ சோழர்‌ கலையாக மாறியதா? அல்லது அப்பகுதியில்‌ 
அண்ட முத்தரையர்‌ சுலை சோழர்‌ கலையாக மாறியதா? விஜயாலயன்‌ கால 
இலைகளில்‌ என்ன தன்மை மேலோங்கி நிற்றெது. ஆதித்தன்‌, பராந்தகன்‌ 
கால சிற்பங்கள்‌ எவ்வாறு மிளிர்னெறன. செம்பியன்‌ மாதேவியும்‌ ராஜ 
ராஜனும்‌ தங்கள்‌ இற்பங்களில்‌ எதைப்‌ படைத்து மகிழ்ந்தனர்‌? பிற்கால 
இற்பங்களின்‌ பெருமை இறுமை என்ன? சோழர்‌ சிற்பங்களின்‌ சிறந்த 
பெருமைகள்‌ எவை என்பவற்றை மிக அழகிய நடையில்‌ இக்கட்டுரையில்‌ 


எழுதியுள்‌ ளார்‌. 


சிந்துவெளி எழுத்துகள்‌ : 
3, Material for the study of the Indus Script-a concordence to 
the Indus inscription; by Seppo Koskennimi, Asko Parpola, and 


Simo Parpola 

இந்துவெளியில்‌ வழங்கியது இராவிட மொழி எனப்‌ பெரும்பாலான 
ஆராய்ச்சி வல்லுநர்கள்‌ முடிவு செய்துள்ளனர்‌. அவை ஒரு வகை இத்திர 
எழுத்துகளில்‌ எழுதப்‌! ட்டுள்ளன. இதுகாறும்‌ எவ்வளவு முத்திரைகளில்‌ 
இவ்வெழுத்துகள்‌ இடைத்துள்ளனவோ அவை அனைத்தையும்‌ கும்ப்யூடர்‌' 
உதவியால்‌ அப்படியே, வரைந்து வரிசைப்படுத்தி அனைவருக்கும்‌ பயன்‌ 
படும்படி பின்னிஷ்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ பதிப்பித்துள்ளனர்‌. சுமார்‌ 500 
பக்சங்களுச்குமேல்‌ உள்ள இந்நூல்‌ “ஹெலிசின்‌இ'யில்‌ அச்டெப்பட்டுள்ளது. 


பிரஞ்சு மொழியில்‌ விஜயறகரக்‌ கல்வெட்டுகள்‌ : 
4, பூ E'pigraphie De Vijayanagar—by Vasundhara Filliozat, Ecole 
Francise D’ Extreme Oriente-Paris. 1973 ; 





ல ணன்‌. இ 


TT ஈச 


34 


சுமார்‌ 150 விஜயநகரக்‌ கல்வெட்டுகளை, சிறப்பாக வீரபுக்கனன்‌ 
கல்வெட்டுகள்‌, வரலாற்றுக்‌ குறிப்பு, கல்வெட்டுகளின்‌ முழு வாசகம்‌, 
பிரெஞ்சு மொழிபெயர்ப்பு முதலியவற்றுடன்‌ பாரீஸ்‌ மாநகரில்‌ பதிப்பித்‌ 
துள்ளனர்‌. இவ்வரும்‌ வரலாற்று நூலை வசுந்தரா பிலியோசா அவர்கள்‌ 
எழுதியுள்ளார்கள்‌. 


8-வது உலகத்‌ தமிழ்மா நாட்டு ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌ : 
5. Proceedings of the third international conference Seminar 
Parls-1970. Institute Francise D’ Indologie Pondichery, 1973. 


1970, ஜுலை 15 லிருந்து [8 வரை பாரிஸ்‌ மாநகரில்‌ மூன்றாவது 
உலகத்‌ தமிழ்‌ மாநாடு கூடியது. அம்மாநாட்டில்‌ ஆயப்பட்ட அனைத்துக்‌ 
கட்டுரைகளும்‌ தொகுத்து இந்நூலில்‌ பதிப்பிக்கப்பட்டுள்ளன, தமிழக 
முதல்வர்‌ மாண்புமிகு கலைஞர்‌ டாக்டர்‌ மு, கருணாறிதி அவர்களும்‌, மாநாட்டு 
தலைவர்‌ பேராசிரியர்‌ பிலியோசா அவர்களும்‌, யுனஸ்கோ இயக்குநர்‌ 
மால்கோம்‌ ஆதிசேஷய்யா அவர்களும்‌ பிறரும்‌ அம்மாநாட்டில்‌ ஆற்றிய 
சிறப்புரைகளும்‌ இதில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


பிரஞ்சு மொழியில்‌ திருமுருகாற்றுப்‌ படை : 


இந்தியப்‌ பண்பாட்டை ஆயும்‌ பிரஞ்சுகழகம்‌ பாண்டிச்சேரியில்‌ 
தனது திறுவனத்திலிருந்து இதுகாறும்‌ பல நூல்களை பிரஞ்சு மொழியில்‌ 
வெளியிட்டு வருறெது அனைவரும்‌ அறிந்ததே. இந்நிறுவனம்‌ இதுகாறும்‌ 
51 நூல்களை வெளியிட்டுள்ளது. இதன்‌ தலைவர்‌ பேராசிரியர்‌ பிலியோசா 
அவர்கள்‌ ஆண்டாளின்‌ இருப்பாவையை பிரஞ்சு மொழியில்‌ மொழி 
பெயர்த்து 1971-ல்‌ வெளியிட்டார்கள்‌. இப்பொழுது திருமுருகாற்றுப்‌ 
படையை மொழி பெயர்த்து அச்சிட்டுள்ளார்கள்‌. முருகாற்றுப்‌ படையை 
தமிழிலும்‌, பிரஞ்சு மொழியிலும்‌ ஆராய்ச்சி குறிப்புகளுடன்‌ யேராசிரியர்‌ 
பிலியோசா அவர்கள்‌ வெளியிட்டுள்ளார்கள்‌. ட்‌ 


ச்‌ திருமலை நாயக்கர்‌ வரலாறு :* 


B . இ i i 
அயம்‌, சென்னை. விஜ க ர ௮. 5, பரந்தாமனார்‌, பாரி 


“சாசனமும்‌ தமிழும்‌” நட ந, ௫ 


இலங்கைப்‌ பல்கலைக்‌ சச்‌. வலுப்பிள்ளை, தமிழ்த்துறை, 


Peradeniya, விலை ரூ. 10-00, 


“இந்திய ஓவியம்‌ ” 
சென்னை-17, வில ந, க்‌ By M.S. ராமசாமி, வாசகர்‌ வட்டம்‌, 


“யாவரும்‌ கேளிர்‌ 
சென்னை-17. விலை ரூ, 8-00, ர இரா, நாகசாமி, வாசகர்‌ பு 
“ Motivati 
Siddhanta ” B ர ட. Temple Architecture in  Saiva 
YI. W. 4, Curtis, கிடைக்குமிடம்‌ குறிச்சப்படலில்லை 


ர சர ர. எகா டட. 


35 


“திராவிடர்‌ ஆதி வரலாறும்‌ பண்பாடும்‌” 19 17, சிவசாமி, 
யாழ்பாணக்‌ கல்லூரி, வட்டுக்கோட்டை இலங்கை, 


“கேரளத்து வரலாற்றுச்‌ சின்னங்கள்‌” (Monuments of Kerala) 
By H. Sarkar, மத்திய அரசு, தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை செயலகங்கள்‌, 
விலை ரூ, 3-00 








2.௧௭ ஓ 


இறந்துபட்ட கணவனுடன்‌ தீப்பாய்ந்து உயிர்நீத்த கற்புடைப்‌ பெண்டிரைப்‌ 
பற்றி தமிழ்‌ இலக்கியங்களும்‌ வடமொழி இலக்கியங்களும்‌ கூறுகின்றன. இறந்த 
கணவனை எரிக்காமல்‌ குழியில்‌ புதைத்தால்‌ என்ன செய்வது? பெண்கள்‌ உயிரோடு 
புதைக்கப்படுவார்களா? இப்படியும்‌ நடந்திருக்குமா? ஆம்‌; பவழம்‌ ஆண்டு 
களுக்கு முற்பட்ட இந்தியாவில்‌ இவ்வாறு ஒரு மரபு இருந்தது போலும்‌! அதற்‌ 
இவ்விரட்டைப்‌ புதையல்‌ தமக்குக்‌ கூறுகிறது. இப்புதையலில்‌ காணப்படும்‌ எலும்பு 
கூடுகளில்‌ ஒன்று ஆண்‌ மகனின்‌ கூடு. மற்றது பெண்ணுடையது என்பர்‌... இறந்த 
ஆணோடு உயிரோடு புதைக்கப்பட்ட பெண்‌ கூடு இது. ஒரு குழியில்‌ மட்டும்‌ இது 
போல்‌ காணப்பட்டது என்றில்லை.' லெ குழிகளில்‌ இதுபோல்‌ ஆணும்‌, பெண்ணுமா 
இரட்டைப்‌ புதையல்கள்‌ கிடைத்துள்ளன என்று 5. 8. ராவ்‌ கூறுரிறார்‌. 


குஜராத்‌ மாநிலத்தில்‌ லோத்தால்‌ என்ற இடத்தில்‌ ain இவை 
இடைத்துள்ளன. லோத்தாலில்‌ அன்று வாழ்ந்தவர்கள்‌ ரத ட்‌ 
ஆதலின்‌ சிந்துவெளி நாகரீகத்தின்‌ இறுதியில்‌ இறந்த கணவனுடன்‌ 8 ய 
உயிரோடு புதைக்கும்‌ வழக்கம்‌ இருந்திருக்கிறது. 


இதுபோன்ற வழக்கம்‌ தமிழகத்தில்‌ எப்போதாவது இருந்ததா? 


இக்கேள்விக்கு அடுத்த இதழில்‌ ' சுல்வெட்டு ' விடைதரும்‌. 


கல்வெட்டில்‌ அந்தாதி 


ச, செங்கல்வராயன்‌ 


அச்சுப்பிழை இருத்துபவர்‌ 
(தமிழ்நாடு அரசு தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை) 


இருச்ரொப்பள்ளி மலையில்‌, மகேந்திரவர்மன்‌ குடைவித்த குடை. 
வரைக்‌ கோயில்‌ ஒன்று இருக்கறது, இதன்‌ பின்புறச்‌ சுவரில்‌ 10-11-ஆம்‌ 
நூற்றாண்டு எழுத்துகளில்‌, ஓர்‌ அந்தாதி பொறிக்சுப்பட்டுள்ளது,! இதை 
“வேம்பையர்‌ கோன்‌ நற்பந்தமார்‌ தமிழ்‌ நாராயணன்‌' இயற்றினான்‌ என 
அதிகம்‌. இதை “கலித்துறை '” எனக்‌ சல்வெட்டுக்‌ கூறுகிறது. 


மற்பந்த மார்‌[வ]ன்‌ மணியன்‌ மகன்மதிள்‌ வேம்பயர்கோன்‌ 
நற்பந்த மார்தமிழ்‌ நாரா யணனஞ்‌ சிராமலைமெற்‌ 
கற்பந்த னிழலில்‌ வைத்த கலித்துறை [நூறுங்‌]கற்பார்‌ 
பொற்பந்த னிழல ரன்றிருப்‌ பாதம்‌ பொருந்துவரே 


மாட மதிரை மணலூர்‌ மதிள்வெம்பை 
யோடமர்‌ செஞ்சலூர்‌ குண்டுர்‌இந்‌ நீடிய 
நற்பதிக்‌ கோனாரா யணனஞ்‌ இராலைமேற்‌ 
கற்பதித்தான்‌ சொன்ன களி 


இப்பாடலில்‌ நூறு செய்யுள்கள்‌ உள்ளன எனக்‌ கல்வெட்டே 
கூறுவதைக்‌ காணலாம்‌. இவ்வந்தாதி * உலகம்‌ மடந்தை” என்றுத்‌ 
தொடங்குகிறது. ஓவ்வொரு செய்யுளின்‌ இறுதிச்‌ சொல்லையும்‌ அடுத்த 
செய்யுள்‌ தொடக்கச்‌ சொல்லாகக்‌ கொண்டுள்ளது. நாருவது பாடலின்‌ 
இறுதிச்‌ சொல்‌ முதல்‌ பாடலின்‌ முதல்‌ சொல்லான “ உலகம்‌ ” என்றே 
முடிகிறது. ஆதலின்‌ இது மண்டல அந்தாதி வகையைச்‌ சார்ந்தது என 
அறியலாம்‌. (இவ்விதழில்‌ சங்ககால அந்தாதி என்னும்‌ கட்டுரையையும்‌ 
காணவும்‌). கல்வெட்டு இப்பாடலை “கற்பந்தல்‌ நிழலில்‌ வைத்த 
கலித்துறை” எனக்‌ கூறுவது ஈண்டு இன்புறத்தக்கது. கற்பந்தல்‌ என்று 
குடைவரைச்‌ கோயில்‌ சிறப்புடன்‌ புதுமையாசக்‌ குறிக்கப்படுறெது. 


ர. S11 vol IV. No. 167 


ச்‌ 





கலைஞர்‌ பாராட்டிய துறை 


“ பாஞ்சாலங்குறிச்ச கட்டபொம்மன்‌ வாழ்ந்த கோட்டை, வெள்ளை 
யர்களால்‌ இடிக்கப்பட்டு உழுது ஆமணக்கு விதைகளைப்‌ போட்டு மண்‌ 
மேடிட்டு, அது எங்கே இருக்கிறது என்கின்ற கேள்விக்‌ குறியோடு இருந்த 
காலம்‌ ஓன்று உண்டு, அதைத்‌ தமிழ்நாட்டு அகழ்வாராய்ச்சித்‌ துறையினர்‌ 
1967-ஆம்‌ ஆண்டு தோண்டிப்‌ பார்க்க முற்பட்டு அந்தக்‌ கோட்டையின்‌ 
அடித்தளங்களை எல்லாம்‌ இன்றைக்குக்‌ கண்டுபிடித்திருக்கிறார்கள்‌. கட்ட 
பொம்மனுடைய கோட்டை அடித்தளங்கள்‌ 2 உயரம்‌. இவை பூமிக்கு 
வெளியே காணப்படும்‌ வகையில்‌ அகழ்வாராய்ச்சித்‌ துறையினர்‌ 
தங்களது பணியை மிகச்‌ செம்மையாகச்‌ செய்து முடித்திருக்கிறார்கள்‌. 
அவர்களை எல்லாம்‌ நான்‌ பாராட்டக்‌ கடமைப்பட்டிருக்கிறேன்‌. ? 


1973-ஆம்‌ ஆண்டு மே இங்கள்‌, /2-ஆம்‌ தேதியில்‌ பாஞ்சாலங்குறிச்சி 
கட்டபொம்மன்‌ கோட்டைப்‌ பகுதிகளைப்‌ பார்வையிட்டு, அங்கு நடந்த 
பெருவிழாவில்‌ டாக்டர்‌ கலைஞர்‌ அவர்கள்‌ ஆற்றிய பேச்சின்‌ ஒரு பகுதி. 
அப்பொழுதுதான்‌ கட்டபொம்மன்‌ நினைவாக அங்கு ஒரு கோட்டை அமைக்க 
ஆணையிட்டார்கள்‌. அக்கோட்டை வியத்தகும்‌ விரைவில்‌ கட்டி முடிக்கப்‌ 
பட்டு இம்மாதம்‌ 18-ம்‌ நாள்‌ மாண்புமிகு முதல்வர்‌ அவர்களால்‌ இறக்கப்‌ 
படவிருக்கிறது. 


rr 


கல்வெட்டு முதலிதழ்‌ பற்றி 


டாக்டர்‌ வ. ௬ப. மாணிக்கம்‌, 
தமிழ்ப்‌ பேராசிரியர்‌, அண்‌ ஹமைலைப்‌ பல்கலைக்கழகம்‌. 

கல்வெட்டு முதலிதழே நல்ல எதிர்காலம்‌ உடையது என்பதனைக்‌ 
காட்டி நிற்கின்றது. டாக்டர்‌ கலைஞர்‌ சொற்பொழிவை முதலாவதாக 
அமைத்திருப்பது ஊக்க ஆக்கங்கட்கு நல்லுரமாகும்‌, நல்ல தமிழ்‌, நல்ல 
உரைநடை, கல்வெட்டில்‌ வரும்‌ அருஞ்சொற்களுக்குப்‌ பொருள்‌, ஆங்கிலத்‌ 
இலும்‌ கட்டுரை முதலான நற்கூறுகள்‌ அமைந்துள்ளன. தமிழிலக்யெங்‌ 
கட்கும்‌ கல்வெட்டுக்கும்‌ நெருங்கிய உறவுண்டு. இவ்வுண்மையை 
இரு. நடன. காசிநாதன்‌ கட்டுரை கெளிவுபடுத்துகின்‌ றது. இராசராசன்‌ 
என்ற இயக்குநர்தம்‌ கட்டுரை இப்பேரரசன்‌ குன்‌ பல்வகைத்‌ தனித்‌ 
எடுத்துக்காட்டுகின்றது. சுவையான முறையில்‌ சில 
ருப்பது கல்வெட்டுக்கு முகவெட்டு ஊட்டுவது 


தன்மையை 
துணுக்குக்கள்‌ இடைமடுத்தி 
போல்‌ இலங்குகின்‌ றது. 


மு. ௮. முருகேசன்‌, ப. ஏ. பி. எல்‌, 
பணை ஆணையாளர்‌, இந்துசமய அதநிலைய ஆட்சித்துறை, மதுரை. 


கவர்ச்சியாக, நிறைய சேதிகளைத்‌ தூங்கி வெளி வந்திருக்றெது. 
தொடர்ந்து வெளி வந்தால்‌, தமிழகத்தின்‌ பொற்கால வரலாறு முழுமை 
யாக எழுதப்பட பேருதவியாக இருக்கும்‌. 












டன. காசி 


பகுதி 1& 111 


L GEOGRAPHY OF THE 
CHOLA COUNTRY Y. Subbaray 


| INDIAN MEGALITHS Asko Parpol 


£டு அரசு தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை, 
ம 514, சிதற்குக்‌ கரைச்‌ சாலை, 
மந்தைவெளி, சென்னை-600028, 











என்னைக்‌ கவர்ந்த சிற்பம்‌ 
மாண்புமிகு டாக்டர்‌ கலைஞர்‌ மு, கருணாநிதி அவர்கள்‌ 


Xe 
நான்‌ மிகவும்‌ அண்மையில்‌ மதுரை மாவட்டத்திலுள்ள அழகர்‌ 


கோயிலுக்குச்‌ சென்றிருந்தேன்‌ கலைகளையெல்லாம்‌ காண. அங்கு 

மணமண்டபம்‌ என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அங்கே மிக உயர்ந்து சிலை 

களெல்லாம்‌ வைக்கப்பட்டிருக்கின்‌ நன, நான்‌ அதை ஏற்றுக்‌ கொள்‌ 
ட்‌ ப்ட்‌ 


திறேனோ, இல்லையோ, வேறு விஷயம்‌, ஆனால்‌ நரசிம்ம அவதாரம்‌ 
இரணியனை தூக்கி அவனுடைய வயிற்றைக்‌ இழிப்பதாக லை இருக்கிறது. 
தூக்குவது ஒன்று, தூக்கி வயிற்றைக்‌ இழிப்பது ஒன்றுமாக இரு சிலைகள்‌ 
வைக்கப்பட்டுள்ளன. தூக்கும்போது ஒரு உருவத்தை, ஒரு கனமான 
மனிதனை, மனித உருவத்திலே இருக்கின்‌ ற அந்த ஆண்டவன்‌ தூக்குசன்‌ ற 
நேரத்தில்‌, ஒரு மனிதனை இன்னொரு மனிதன்‌ தூக்கும்‌ போது அவனுடைய 
உடலில்‌ எங்கேங்கே என்னென்ன வளைவுகள்‌ ஏற்படும்‌ என்பதையெல்லாம்‌ 





அந்த சிலையிலே நான்‌ காண்கிறேன்‌. பெருவிரல்‌ கீழே அழுத்தமாக 
ஊன்றப்பட்டிருப்பதை பார்க்கும்‌ போது, எவ்வளவு பலத்தை அவனை 
தூக்குவதற்கு அந்த நரசிம்ம அவதாரத்திலே இருக்கின்‌ ற,-அந்த மனித 
உருவத்திலும்‌, மிருக உருவத்திலும்‌ இருக்கின்ற அந்த சிலைக்குக்‌ கூட அது 
அவசியமா என்ற கேள்விக்கு இடம்‌ தராமல்‌, அவ்வளவு உயி3ரோட்டத்தோடு 





அந்த சிலையை அங்கே உருவாக்கியிருக்க ற சிற்பிமினுடைய கைவண்ணம்‌, 
அவனுடைய ஆற்றல்‌ அத்தனையும்‌ எனக்குத்‌ கென்பட்டது. 


தமிழச முதல்வர்‌, மாண்புமிகு டாக்டர்‌ கலைஞர்‌ மு. கருணாநிதி 
அவர்கள்‌ கோடையில்‌ இத்துறையில்‌ கல்வெட்டுப்‌ பயிற்சி பெற்ற 
வர்களுக்கு 22-5-— 1972ல்‌ சான்றிதழ்‌ வழங்கியபோது ஆற்றிய 
உரையின்‌ ஒரு பகுதி. 


! 


2 இமையின்‌ உருவகம்‌ இரண்யனைத்‌ தூக்கி, காலில்‌ இடத்தி அவன்‌ ஆகம்‌ 
இழித்தருளும்‌ இந்நரசிம்ம உருவம்‌ நாமக்கல்லில்‌ உள்ளது இ.பி 8-ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ ஆண்ட ஓர்‌ அதியமான்‌ அரசனால்‌ தோற்றுவிக்கப்பட்ட குடை 
வரைக்‌ கோயிலில்‌ உள்ளது. இதேபோன்று அழகர்‌ கோயிலில்‌ ஒரு நரசிம்மர்‌ 
இலை உள்ளது. அவ்வெழில்‌ சிற்பத்தைக்‌ கண்டு அதன்‌ கலைத்திறனை போற்றி 
கலைஞர்‌ அவர்கள்‌ கூறியதுதான்‌ மேலே அச்சிடப்பட்டுள்ள து. 


ஆப்கானிஸ்தானத்திலே வினாயகர்‌ 


தமிழ்நாடு அரசு தொல்பொருள்‌ ஆய்வுத்துறைமை திறுவ இறப்பு அதிகாரியாகப்‌ பணிபுரித்து 
அண்மையில்‌ காலஞ்‌ சென்ற 
/ திரு. தி. நா. இராமச்சந்திரன்‌, 


J அவர்கள்‌ எழுநியது, 


இந்தியாவின்‌ அண்மையில்‌ அமைந்துள்ள ஆப்கானிஸ்தானத்திலே காபூல்‌ 

நகருக்கு 10 மைல்‌ அருகேயுள்ள ஸகர்தார்‌ (சங்கரதாரா) என்னும்‌ ஊரில்‌ மனதைக்‌ 
சுவரும்‌ வேலைப்பாடு பெற்ற சிற்பங்கள்‌ பூமியிலிருந்து வெளிப்பட்டன, அவை 
முறையே சூரியன்‌, சிவன்‌ மற்றும்‌ மஹ விநாயகர்‌ என்று சொல்லப்படும்‌ பரமவென்‌ 
மகன்‌ பிள்ளையார்‌ ஆதிய படிமங்களாக ஆர ரய்ச்யொளன்‌ எல்‌ தீர்மானிக்கப்பட்டுள்‌ 
ளன அவை நேர்த்தியான சலவைக்‌ கல்லில்‌ செதுக்கப்பட்டவை. விநாயகப்‌ படி 
மம்‌, குப்த காலத்திய சிற்பப்பாங்கை அனுசரித்து. சுருள்‌ சுருளாக அழகு கொண்ட 
கேசத்துடனும்‌ தோள்‌ வரை நீண்ட வலம்புரி துதிக்கையுடனும்‌, கெளசாம்பி நகரத்‌ 
இல்‌ காணப்படும்‌ ஹரகெளரி சிற்பங்களில்‌ போல்‌ மேல்‌ நோக்கிய ஆண்‌ குறியுட 
னும்‌, வாகனமே இல்லாமலும்‌ காணப்படுகிறது. விதாயகர்‌ தரித்துள்ள வஸ்திரத்‌ 
இன்‌ வேலைப்பாடு தனிமையில்‌ நோக்கும்கால்‌ குருவி வால்‌, பறவையின்‌ இறக்கை 

| முதலிய சித்திரங்களுடன்‌ கூடியதாயினும்‌, சேர்ந்து நோக்கும்போது *'அகான்‌ தஸ்‌”' 
எனப்படும்‌. இரேக்க தேசத்திய இலையின்‌ வடிவை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. 
| இட உறிய தர்ற அமா வ பப்பு இரேக்க படிமங்கள்போல்‌ 
மார்பு பரந்தும்‌. பலத்துடனும்‌ காணப்படுகின்றது. மார்பிலே காணப்படும்‌ 

| பூதால்‌ சர்பத்தை நினைவூட்டுகின்றது பூநூலின்‌ பிரஹ்மமுடி சர்ப்பமுடியைப்‌ 
து செதுக்கப்பட்டுள்ளது. இடது தந்தம்‌ முதிந்தும்‌, வலது தத்தம்‌ ஒழுங்காக 
ட்‌. தமது இட்‌ இன்கா விநாயகர்‌ படிமங்கள்‌, போலவே, அங்கும்‌ காணப்படுகின்ற 
மையால்‌, இங்குள்ள தயானவழிபோல்‌ அங்கும்‌ , 
என வழங்கப்படுகிருர்‌ 















பிள்ளையார்‌ ஏகதந்தர்‌'* 
ர பறவையின்‌ இறக்கையென ஐயமுறும்படி, விரிறிபோல்‌ 
விரிந்த கரதுகளுடன்‌ விளங்கும்‌ காட்ட இவ்விநாயகப்‌ படிமத்தைத்‌ தொன்மையான 
காலத்தைச்‌ சார்ந்ததெனக்‌ குறிப்பிடும்‌ நான்கு கைகளிலிருந்தும்‌ மேலிரண்டும்‌ 
2.நிந்துவிட்டன. மேல்‌ வலது சுரத்தில்‌ தாமரை மலரையும்‌, ஒழ்‌ இரா ak 44 
விநாயகர்‌, இரு கணங்களின்‌ தல்யைத்‌ தடவி அக்கணங்களின்‌ ன வு 
ஒகரிக்கும்‌ காட்சியையும்‌ காணலாம்‌. குப்த ற்ப க 
கேசத்துடனும்‌, சுருள்‌ போன்ற காதணியுடஐ ம்‌ குழுத்‌ இல ல்‌ 
னும்‌ தோற்றமளிக்கின்‌றன கிரேக்க க்‌ க கள 
களையே “டால்பின்‌!” என்பார்‌ என்‌. விநாயகரின்‌ தேகக்கட்டை, ம்‌. ஸல்‌ த 
ன அகான்தஸ்‌ இலைச்‌ சித்திர த்தையும்‌, சிற்ப பாங்கையும்‌ எ அக்கம்‌ என்‌ 
கும்‌. கு தர்களுக்குமிடையே, நான்காம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்க ர ஸம்‌ 
்‌ எதெனலாம்‌. தற்காலம்‌, காபூல்‌ வாழ்‌ ஹிந்‌ னு 7 ப 
றத. “நரஸிங்கத்வாரா"' என்னும்‌ காபூல்‌ நகரிலுள்‌ (ப்‌ இல்‌ 
யில்‌ செய்து வணங்கி. வருஇிருர்கள்‌ . ர பளார்‌ 





நாக்கை அங்‌ 
முறைப்படி கணங்கள்‌ சுருள்‌ 














ச 


கார்டெஸின்‌ வெளிப்புறத்திலுள்ள மீர்சாகா எனப்படும்‌ இடத்திலுள்ள ஒரு நீரு. 
வியில்‌ சுமார்‌ 12000 நாணயங்கள்‌ கண்டெடுக்கப்பட்டன. அவை தற்காலம்‌ காபூல்‌. 
காட்சி சாலையில்‌ வைக்கப்பட்டுள்ளன. அவை “புராணங்கள்‌! எனப்படும்‌ இந்தியர்‌ 
வின்‌ மிகவும்‌ பழமையான நாணயங்களும்‌, ஒஸ்தும்பரல்‌ முதலான சிற்றரசு நாண 
யங்களும்‌, இந்திய-பாக்ட்ரிய, இந்‌ இய-பார்த்‌இிய-இந்திய-ச்கிதிய என்னும்‌ கிரேக்கக்‌ 
கலப்பு கொண்ட நாணயங்களும்‌, குஷான அரசுடையவும்‌ ஷாஹி அரசர்களுடைய 
வும்‌ நாணயங்களெனவும்‌, புதைபொருள்‌ ஆராய்ச்சியினால்‌ நமக்கு, தெரியவருகிறது. 


கார்டெஸின்‌ சரித்திரம்‌ ஆப்கானிஸ்தானத்திலே ஹிந்துக்களின்‌ இரும்‌ 
இறப்புங்கொண்ட காலத்தைச்‌ கற்றி அமைந்துள்ளது. 850 இ.பி, யின்றடொர்மா 
என்னும்‌ பெரு மன்னனின்‌ மந்திரியான கள்ளரென்னும்‌ வேதியன்‌, ளாபூர்ஷாஹி, 





தஞ்சைப்‌ பெருங்கோயிலைக்‌ 
கட்டிய தபதி: 


இராஜராஜனின்‌ ஆணையை ஏற்று உலகம்‌ 
போற்றும்‌ தஞ்சைப்‌ பெருங்கோயிலைக்‌ கட்டிய ஸ்தபதி 
வீரசோழன்‌ குஞ்சரமல்லன்‌ ஆன இராஜராஜப்‌ 
பெரு ந்தச்சன்‌ என்பவன்‌. அக்காலத்தில்‌ கட்டிட 
வல்‌ லுநர்களைப்‌ பெருந்தச்சன்‌ என்று அழைப்பது 
மரபு இராஜராஜன்‌ தஞ்சையில்‌ ஒரு பெருங்‌ 
கோயிலைக்‌ கட்டியது போலவே அவனது தலைமைத்‌ 
குனித்‌ தேவி லோகமாதேவி திருவையாற்றில்‌ ஒரு 
கோயில்‌ எடுத்தாள்‌. அக்கோயிலுக்கு லோகமாதேலீச்‌ 
சுரம்‌ என்று பெயர்‌, அக்கோயிலைக்‌ கட்டிய தபதியின்‌ 
பெயரும்‌ இப்பொழுது கிடைத்துள்ளது. அவன்‌ 
பெயர்‌ கலியுகரம்பைப்‌ பெருந்தச்சன்‌ என்பது. 
இதைக்‌ கூறும்‌ கல்வெட்டைய்‌ பாருங்கள்‌, 








“ தளி செய்த நக்கன்‌ ஆச்சனை கலியுகரம்பைப்‌ 
பெருந்தச்சன்‌ ” (இக்கல்வெட்டை தமிழ்நாடு அரசு 
தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை கல்வெட்டு நிறுவனத்‌ 
இல்‌ பயிலும்‌ மாணவர்‌ இரு இராசகோபால்‌ படித்து 
வந்துள்ளார்‌) 


குமிழகத்துத்‌ தலை சிறந்த மன்னன்‌ இராஜராஜ 
னும்‌ அவன்‌ தேவியும்‌ ஆதரித்த இரண்டும்‌ பெரும்‌ 
கட்டிட வினைஞர்களின்‌ பெயர்கள்‌ நமக்கு கிடைத்‌ 
துள்ளது பெருமைக்குரிய வரலாற்றுச்‌ செய்திகள்‌ 
அல்லவா! ்‌ 








சி 


பராஹ்மனஷாஹி, ஹிந்து ஷாஹி, காபூல்‌ ராயன்கள்‌ என இத்தான்கு பவதி 
கொண்ட ஓரே வம்சத்தை உண்டாக்கி, அதற்கு சர்டெஸை ராஜதா யாகக்‌ 
கொண்ட அரசையும்‌ அளித்தான்‌. 871 இ.பி, யில்‌ சாந்ததேவ'” அல்லது “சாமந்த 
தேவ” என்னும்‌ காயூல்ஷாஹி மன்னனை சப்பரித்‌ என்னும்‌ இஸ்லாமிய வம்சத்‌இன 
ஞான யாகுப்‌பின்‌-லைத்‌ என்னும்‌ வல்லரசன்‌ போரில்வென்று சர்பூலைவிட்டே 
விரட்டிவிட்டான்‌, தோல்வியுடன்‌ வெளியேறிய காபூல்ஷாஹி ஹிந்து அரசன்‌, 
காபூலுக்கு 70 மைல்‌ கதேற்சேயுள்ள கர்டெஸில்‌ புது அரணைச்‌ செய்துக்கொண்டு 
இறுது காலம்‌ நிம்மதியாக வாழ்ந்து வந்தான்‌. ஆயினும்‌ 878-900 சி.பி யில்‌ 
மத்து என்பவனால்‌ அங்கிருந்தும்‌ துறத்தப்பட்டான்‌. பிறகு இக்காபூல்‌ 
ஷாஹி வம்சத்தைச்‌ சார்ந்த மன்னர்கள்‌ ஸிந்து நதிவெளியை அடைந்து, ஓஹிந்து 
(தற்காலம்‌ உடஹிந்து எனப்படும்‌) என்னும்‌ ராஜதானியைச்‌ சுற்றியுள்ள நாட்டில்‌ 
அரசு நடத்தி வந்தார்கள்‌. ஓஹிந்து என்பது அட்டாக்‌. தற்காலம்‌ பாகிஸ்தானில்‌ 
உள்ள பட்டணத்திற்கு 16 மைல்‌ வடக்கேயுள்ள து, 


இல ஆண்டுகளுக்கு முன்‌ கர்டெஸின்‌ அருக மையில்‌. ஒரு அழகிய சலவைக்‌ 
கல்லில்‌ செதுக்கப்பட்ட விநாயகப்படிமம்‌ தோண்டி எடுக்கப்பட்டது குற்காலம்‌ 
காபூலில்‌, தர்காபீர்‌ ரதன்நாத்‌ என்னும்‌ இடத்தில்‌ இவ்விநாயகர்‌ கோயில்‌ கொண்டு, 
காபூல்‌ வாழ்‌ ஹிந்துக்களால்‌ வணங்கப்பட்டு வருகிறார்‌. படிமம்‌ 28'" உயரம்‌, 14'' 
அகலம்‌ கொண்டது. அதன்‌ பீடத்தில்‌ இரண்டு வரிகொண்ட கல்வெட்டு சாஸனம்‌ 
காணப்படுகிறது. மொழி சம்ஸ்க்ருதம்‌. எழுத்து தொன்மையான நாகரிலிபி, 
அதிலடங்கிய விஷயம்‌ 8ழ்‌ வருமாறு: - 


|, ஏ ன்ஸ்‌ ச்‌ என்னா ஏ இ ரிக்‌ ஏ 104-3 ஷு 


REA AT TAA ஈரோ ஈாணகு TOT off எட 


ர்‌: TATA mR ; 


ந இது ஒரு அரிய பெரிய சற்பசித்திரம்‌, மஹாவிநாயகக்‌ கடவுளுை 
யது இச்சிலையை ப்ரதிஷ்டை செய்தவன்‌ மஹாராஜாதிராஜனென்னும்‌ ன்‌ 
டாரசுனென்றெல்லாம்‌ புகழ்பெற்ற ஷாஹி அரசன்‌ ஷாஹி௫ிங்களன்‌.. ன்‌ 
தான்‌ செங்கோல்கொண்டு ஆண்ட எட்டாவது ஆண்டிலே மஹாஜ்‌? ரன்‌ 
சுக்லபஷம்‌, த்ரயோதசி, விசாகநக்ஷத்‌ இரம்‌, சூர்யன்‌ ஸிம்ஹமா 2 a உ றா ௪ம்‌. 
இனத்தன்று இச்சிற்பத்தை பூஜைக்காக இவனை மெய ததி வள்ள புண்ணிய 
னான்‌", a து, அதனால்‌ புகழெய்தி 


விபியின்‌ பாங்கை அனுஸரித்த கால இடையில்‌ (Pal 
இ.பி. ஏழாம்‌ தூற்றாண்டென இடம்‌ பெறுறெது, 
வேதிய அமைச்சர்‌ கள்ளரென்பான்‌ ஷாஹி வம்சத்ை 5 
மல்லவா? அதற்கு முரணாக அல்லவா இக்கல்வெட்டின்‌ சான்‌ (னி 
அ றத்‌ காஷ்மீர்‌ நாட்டின்‌ செல்வமா ட்டன 

ல்‌. காஷ்மீர்‌ மன்னர்களில்‌ மிகவும்‌ பழமையா ்‌ 

“ஒரு அர்சன்‌ இருந்தானென்றும்‌ அவனு க கவல ட சாகித்ய 
குதிப்பிட்ப்பட்டிருக்கே து. இதைப்போலவே, 9 நத i க கன்னம்‌ 
மியூஸியம்‌ காட்சி சாலையிலுள்ள நாணயமொன் நில்‌ கல்சுத்தா, இந்தியன்‌ 
பட்டிருக்கிறது. ப மாகாணத்தில்‌ பலலிடங்களிலிருத்‌ ல்‌ பொறிக்கப்‌ 
யினால்‌ சுண்டெடுக்கப்பட்ட 9 நாணயங்களிலு” ஏகிங்&]2]* ட ஐ.பி, ராலின்ஸி 


ட. 


‘ascgraphy) இக்கல்வெட்டு 
மேலே, இபி 850 ஆண்டில்‌, 
நாட்டினனென்றே 
ன சம்சயம்‌ அப்படி 
ன கல்ஹணரின்‌ ராஜதரங்கிணி 


ரையப்பட்டேயுள்‌ 





ளது. வின்ஸென்டு ஸ்மித்‌ என்னும்‌ நாணய விஞானி இவை. இ.பி. 8-ஆம்‌ நூற்றாண்‌ 
டைச்‌ சேர்ந்தவையே என்றார்‌, இங்கி!" என்பதும்‌, நமது கல்வெட்டிலுள்ள ஷாஹி 
இங்கன்வென்பதும்‌ ஒரு வம்சத்தையே, அதாவது ஷாஹி வம்சத்தையே குறிப்பது 
டன்‌, 850 பி. க்கும்‌ வெகுகாலம்‌ முன்பே இந்த ஷாஹி லம்சமுண்டெனவும்‌ தெள்‌ 
ளென அறிவிக்கின்றது ஆதலால்‌ காலநிர்ணயத்தல்‌ ஒருவித முரணுமில்லை 


கல்வெட்டில்‌ மஹாவிநாயகரெனக்‌ கூறியுள்ள நமது பிள்ளையாரை சுவனிப்‌ 
போம்‌ கிரேக்க சிற்பம்போல்‌, கால்களிலும்‌, கைகளிலும்‌, பரந்த மார்பிலும்‌, 
தக்க பலக்கட்டுடன்‌ காண்கின்றார்‌ பிள்ளையார்‌. கால்களின்‌ அமைப்போ 
**ஆலிட '* மென்னும்‌ பக்க அசைவுடனேயே காணப்படும்‌. தும்பிக்கை இடது 
புறம்‌ இருப்பத்துடனும்‌ முறிந்த தந்தமும்‌ இடதுபுறமெனவும்‌ இங்கு கூறியுள்ளது. 
சார்நாத்தில்‌ குப்த காலத்தில்‌ உண்டான சிற்பபாணியை ஒட்டியே இச்சிற்பததின்‌ 
அணிகலமாகும்‌. தலையில்‌ ஓட்டியும்‌, அழுத்தமுடனும்‌ வைக்கப்பட்ட , 
மகுடமும்‌ சுழுத்தில்‌ மணி, பவழம்‌, வளையங்களுள்‌ கோர்ச்சுப்பட்ட கண்டஹார 
மும்‌ இச்சிற்பம்‌ பின்குப்த காலத்தில்‌. (500 இ பி.) செய்யப்பட்டிருக்கக்‌ கூடுமென 
வலியுறுத்தும்‌ சான்றாகும்‌. இரண்டு செவிகளும்‌ இலைபோல்‌ இத்தரிக்குப்பட்டமை 
யால்‌, பறவைகளின்‌ விரிந்த இறக்கைகளை நினைவூட்டும்‌. சைகளெல்லாம்‌ ஓடிக்கப்‌ 
பட்ட பரிதாப நிலையிலிருந்தும்‌, அவை நான்கெனவும்‌, செய்யப்பட்டபொழுது மிக 
வும்‌ நேர்த்தியாகயிருத்திருக்கவேண்டுமென்றும்‌, சிற்பத்தைப்‌ பார்க்கும்பொழுதே 
மமக்குத்‌ தெரியும்‌. ஒரு பாம்பே விநாயகரின்‌ யஷோபலீதம்‌, பாம்பு எப்படி பூநூலா 








ஆப்கானிஸ்தானத்தில்‌ இடைத்த பிள்ளையார்‌ சிற்பத்தின்‌ 
சீழ்‌ பகுதியும்‌ கல்வெட்டும்‌. 


6 


யிற்று? இப்பொல்லாப்‌ பாம்பின்‌ கதை மிகவும்‌ விந்தையானது. கச ட அன்த 
யன்று, பக்தர்களின்‌ அழைப்பிற்கணங்கி அங்கங்கு சென்று பக்தர்கள த்த மாத 
கங்களையுண்டு, தனது வாஹனமேறி பவனி வந்தார்‌ விநாயகர்‌. வழியில்‌ பாம்‌ 
பொன்று தென்பட, பிள்ளையாரின்‌ வாஹனமான எலி தன்‌ இயற்கை வைரியைக்‌ 
கண்டு தன்னை விழுங்கிவிடுமே இப்பொல்லாப்‌ பாம்பு என பயந்து, வளை தேட ஒட 
வும்‌, அவ்வோட்டத்திலே பிள்ளையார்‌ நிலை தவறி கீழே வீழவும்‌, வயிறு குலுங்க 
விருந்த மோதகக்‌ குவியலும்‌ பிள்ளையார்‌ வயிறு நீங்கி கீழே விழுந்தோடவும்‌, அதை 
இழக்க மனமில்லாமல்‌ பிள்ளையார்‌ அக்குவியலை மறுபடியும்‌ தனது குயிலே 
அடைத்து, அடைப்பு விரியாமலிருக்க, அப்பொல்லாப்‌ பாம்பையே சுயிறாகச்‌ செய்து 
தனது குகஷியைச்‌ சுற்றியும்‌ யக்ஞோபவீதமாகவும்‌ செய்தாரென்பதுமே இப்பொல்‌ 
லாப்‌ பாம்பின்‌ கதை. மறுபடியும்‌, இக்காக்ஷியுடன்‌, தனது எலிவாஹனமேறி பவனி 
யுடன்‌ வந்தார்‌ அப்பொழுது, விண்ணிலே சந்திரன்‌ உதயமாகி இருந்தான்‌. பிள்‌ 
ளையாரின்‌ மோதக வரலாறையும்‌, அவருக்கு நேர்ந்த இக்கட்டையும்‌ கண்டு நகைக்‌ 
தான்‌. நகைவொலியைக்‌ கேட்டு, பிள்ளையார்‌ வெகுண்டு, தனது இடது தந்தத்தை 
முறித்து சந்திரன்‌ பேரிலெறிந்தார்‌. அந்த தந்தமே சந்திரன்‌ மேனியிலே சொரு 
குண்டு இப்பொழுதும்‌ கருத்த களங்கமாகக்‌ காணப்படுகிறது என்பர்‌ 
பெளராணிகர்‌ 


மஹாவிநாயகர்‌ சக்திவாய்ந்தவர்‌. அவரையே மஹாகணபதியென்போம்‌, 
மிகுந்த பலமும்‌, கேட்போரின்‌ அவாவைத்‌ தணிக்கும்‌ வல்லமை பூண்டவருமாவார்‌, 
மேல்‌ நோக்கியுள்ள அவரது ஆண்குறி அவர்‌ வல்லமையும்‌, அவர்‌ “வல்லப?” உரு 
வத்தையும்‌ நமக்குத்‌ தெரிவிக்கும்‌. அரையிலிருந்துள்ள அவரது வஸ்திரத்திலே, 
கீர்த்திமுகமெனப்படும்‌ சிங்கத்‌ தின்‌ தலையையும்‌, தாமரை மொட்டுகளையும்‌, சற்றுக்‌ 
குருவிகளின்‌ தோகையையும்‌ அழகாகச்‌ சித்தரித்‌ இருக்கி ரன்‌ சிற்பி, உடல்‌, வயிறு, 
பாம்பு-பூநால்‌, உயர்நோக்கியுள்ள ஆண்குறி, சீர்த்திமுகம்‌, பறவையின்‌ தோகை 
தாமரை மொட்டு முதலிய இச்சித்திர வேலை பீஹாரில்‌ செழிப்புடன்‌ வளர்ந்த க த்க்‌ 
கலையின்‌ வாசனையைக்‌ குறிக்கும்‌. ஆயினும்‌. பலக்கட்‌ டுடன்‌ வாய்ந்த கால்களும்‌, 
கைகளும்‌, தொத்தியின்‌ சிறுமையும்‌, இவ்விநாயகச்‌ சிற்பம்‌ கிரேக்க கலையின்‌ பொற்‌ 
காலத்தைச்‌ சார்ந்தது சக வலியுறுத்தும்‌. அப்பொற்காலம்‌ இ மு. இரண்டாம்‌ 
is ப றில்‌ ஆறு, ஏழு நாற்றாண்டிலும்‌ வளர்ச்சிபெற்று 
ப்‌ ததிகு நமது மஹாவிநாயகச்‌ சிற்பமே அத்தாட்டு, நமது 
அம்மாதிரியே ஆப்கானிஸ்‌ 
ள்வோம்‌, இது போதாதா 


தமிழ்‌ தெய்வங்களிலே முதன்மை வாய்ந்த பிள்‌ யார்‌ 
தானத்திலும்‌ திகழ்ந்தார்‌ ன்பதில்‌ நாம்‌ பெருமை கொ 
தமக்கு ! 


ப்பெருமையை சோ i i 
. : ட்‌ ட்‌ மராட்சியில்‌ 
பட அத்த இர வல்‌ அவன்‌ தேவி லோகமாதேவி 
இரு வயற்றில்‌. ஒரு கோயில்‌ கட்டியிருக்கிறள்‌, ஞர்‌ வ 
கொடுத்துள்ளான்‌. அவற்றை லோகமாதேவியின்‌ க தானங்கள்‌ 
ஒருத்தியும்‌ மேல்‌ பார கத்‌ க 

வட்டை 









கல்வெட்டு: 


கல்வெட்டில்‌ நீதி 


இரா. நாகசாமி, 


தமிழ்‌ நாடு அரசு தமிழகத்திலுள்ள பல்வேறு ஊர்களில்‌ உள்ள 
கல்வெட்டுகளைப்‌ படியெடுத்து வரலாற்றைச்‌ ரோக அமைப்பதற்கு ஒரு 
திட்டம்‌ மேற்கொண்டு ஊர்‌ ஊராகக்‌ கல்வெட்டுகளை ஆய்ந்து வருவது 
அனைவரும்‌ அறிந்ததே. கடந்த ஆண்டு வடஆற்காடு மாவட்டம்‌, செங்கம்‌ 
வட்டப்‌ பகுதியில்‌ சுமார்‌ 60-க்கும்‌ மேற்பட்ட வரலாற்றுச்‌ சிறப்பு வாய்ந்த 
நடுகற்களைப்‌ படியெடுத்து வந்துள்ளது. அவை தமிழக வரலாற்றிற்குச்‌ 
சில சிறந்த செய்திகளை அளித்‌ துள்ளதும்‌ பல்லோர்‌ கவனத்தைக்‌ 
கவர்ந்துள்ளது. அண்மையில்‌ இத்துறை கல்வெட்டாய்வாளர்‌ இரு, 
கு. தாமோதரன்‌ தாமரைப்பாக்கம்‌ என்ற ஊரில்‌ அக்னீஸ்வரர்‌ கோயிலில்‌ 
இருந்து படி யெடுத்து வந்துள்ள ஒரு கல்வெட்டு மிகவும்‌ சிறப்புடைய 
தாக உள்ளது. 


இக்கல்வெட்டு இரண்டாவது இராஜேந்திர சோழன்‌ காலத்தில்‌ 
அதாவது 12-வது நூற்றாண்டில்‌ பொறிக்கப்பட்டது. இக்கல்வெட்டில்‌ 
ஒரு குடும்பத்தைச்‌ சேர்ந்த அண்ணன்‌, தம்பி இருவரும்‌ ஒருவரோடொரு 
வர்‌ சண்டையிட்டுக்‌ கொள்ள, அதிலே அண்ணன்‌ இறந்துவிட, அவர்களின்‌ 
தந்தை வழக்டெ, ஊரார்‌ எடுத்த முடிவைக்‌ குறிக்கிறது. அன்று நாட்டவர்‌ 
வழக்கை விசாரித்து அறிந்த முறையும்‌, தண்டனை அளித்த முறையும்‌ 
சிறப்பாகக்‌ குறிக்கப்படுகிறது. 


சண்டையிட்டுக்‌ கொண்டவர்கள்‌ வெள்ளாளர்‌ குடியைச்‌ சேர்ந்த 
வர்கள்‌, அக்காலத்தில்‌ ஒவ்வொரு குடிமக்களும்‌ தங்கள்‌ இனத்திற்கென 
ஒரு தனி சமுதாய அமைப்பை வைத்துக்‌ கொண்டு தங்கள்‌ இனத்திற்கு 
வரும்‌ நன்மை, தீமைகள்‌ ஆகியவற்றை அவ்வமைப்புகளை கேட்டு 
அறிந்து, எடுக்கும்‌ முடிவுகளை ஏற்றுக்கொண்டனர்‌. அக்காலத்து உழுது 
வர்கள்‌ சிறப்பு பெற்ற சித்திரமேழி நாட்டார்‌ என்ற அமைப்பைக்‌ 
கொண்டிருந்தனர்‌, இவர்களுக்கென்று தனியே ஒரு மெய்க்கீர்த்தியே 
உண்டு. இவர்கள்‌ தங்களை பூமிதேவி புத்திரர்கள்‌ என்று அழைத்துக்‌ 
கொண்டனர்‌. அறத்தின்‌ வழி நிற்பவர்கள்‌ என்றும்‌, சித்திரமேழி தர்மம்‌ 
நீதி நடாத்துபவர்கள்‌ என்றும்‌ இக்கல்வெட்டில்‌ இவர்கள்‌ குறிக்கப்படு 
கிறார்கள்‌ இவர்களுடைய சமுதாய அமைப்பிற்கு ' நாடு' என்று பெயர்‌. 
இதில்‌ அங்கம்‌ வகிப்பவர்கள்‌ ' நாட்டார்‌ ' என்று அழைக்கப்பட்டனர்‌. 
பல நாடுகள்‌ கூடும்‌ அமைப்பிற்கு * பெரிய நாடு ' என்றும்‌, பங்கு பெற்ற 
வர்களுக்கு * பெரிய நாட்டவர்கள்‌ ', * பெருக்காளர்‌ ' என்றும்‌ அழைக்கப்‌ 
படுகின்றனர்‌. இந்த வழக்கைக்‌ கேட்டவர்கள்‌ இது போன்ற அமைப்பைச்‌ 


பதில்களையும்‌ 


என்று அழைக்கப்‌ 
த்த 


ஜேந்திர சோழனின்‌ 
வள்ளாளன்‌ தருப்பேரு 
அளி 


2 


{ 


டு இரா 
ரைத்தான்‌. இவன்‌ உரைத்த 


த்திரமேழி பெரிய நாடு 
தி 


ழக்கு 
இவன்‌ 


வ 
ஈர்‌ கேட்ட கேள்விகளையும்‌ 


ணாபுரத்‌ 


பெரிய நா 
டையான்‌ தாழிக்கோன்‌ என்பவன்‌ வந்து 


இப்‌ 


ஈட்டிடம்‌ கண்‌ 


டவர்கள்‌. 


ட்‌ 
இராஜதந்திர சோழ 9 


இந்த பெரிய ந 


து 
தையும்‌, நாட்ட 


பட்ட. 


சேர்ந்த பெரிய நா 


பெயரால்‌ * 


~ 


gigs, (FreDre 887- 0007௫ £2 ரச மாகு FE ய ம௪- ரம. 15 WOE 
மு NSE, suede Fp மகுட உய௱ழுாகு house 





qhnagig சடு-ஏ மமக. FYE Fd DeoRe HIT ௫/௫ மழு 
wen (Wh gaol Omg 2-௪ MTs சாய ஷு ச டடம 
po-hodg ாம.ரம/சீரா 'ஸுழு௪௫ Ose TTLEY ௪௯0012710௪ Fyre 





கல்வெட்டு மேற்கோள்‌ போலக்‌ கு நிக்கறது. என்‌ மகன்‌ சங்கரத்தடியானும்‌, 
என்‌ மகன்‌ பெரியானும்‌ தடுபடுக்கற இடத்துத்‌ தம்பியை தமையன்‌ அரிசப்‌ 
பட்டு அடிக்க தம்பியும்‌ தமையனை எதிரே அடித்தான்‌, கம்பி அடிச்ச அடி 
யிலே தமையன்‌ பட்டான்‌” என்று அவர்கள்‌ தந்தை எடுத்துரைத்தான்‌. 


அப்பொழுது நாட்டார்‌ அவனை நோக்கி கேள்விகளைக்‌ கேட்டனர்‌. 
"உனக்கு இவ்விருவரும்‌ அல்லது மற்று மக்கள்‌ உள்ளரோ”” என்று கேட்ட 
னர்‌. “மற்று மக்கள்‌ யாரும்‌ இல்லை; இவர்கள்‌ தாயும்‌ நானும்‌ உள்ளோம்‌" 
என்று சொன்னான்‌. அடுத்து, “உனக்கு அர்த்தம்‌ (பொருள்‌) தான்‌ 
உண்டோ?” என்று கேட்சு, “அர்த்தமும்‌ இல்லை'' என்றான்‌. ஒரு குடி 
கேடானதையும்‌, இவர்களைக்‌ காப்பார்‌ இல்லாததையும்‌, பொருள்‌ இல்லா 
ததையும்‌ கேட்டு நாட்டவர்‌ ஒரு முடிவு எடுத்தனர்‌. தம்பிக்கு இதற்காக 
மரண தண்டனை விதிக்க வேண்டாம்‌. இவன்‌ வயது முதிர்ந்த தாயையும்‌ 
தந்தையையும்‌ காக்க வேண்டியிருப்பதால்‌ இவனுக்கு நேர்ந்த பாவத்திற்‌ 
காக அவ்வூர்‌ கோயிலில்‌ அரை விளக்கு எரிக்க பொருள்‌ அளித்தல்‌ 
வேண்டும்‌ என்று தீர்ப்பு கூறினர்‌. அது கல்வெட்டில்‌ 'ஓரு குடி 
கேடானமையாலும்‌, இவர்களை ரக்ஷிப்பார்‌ இல்லாமையாலும்‌, அர்த்தம்‌ 
இல்லாமையாலும்‌, இருத்தாமரைப்பாக்கத்து  இருஅக்னீஸ்வரமுடைய 
மகாதேவருக்கு நந்தாவிளக்காக அரை விளக்கு வைத்து வயஸ்பரிணதை 
சென்ற தாயையும்‌, தமப்பனையும்‌ ரக்ஷிப்பானாக, தர்மம்‌ நோக்கி இவன்‌ 
இதற்கு பட வேண்டா' என்று நாட்டார்‌ விதித்தனர்‌. 


இந்த தீர்ப்பை ' சுத்த பட்டிகை ' என்று கல்வெட்டு கூறுகிறது. 
தவறிழைத்து செய்த பாவத்திலிருந்து தூய்மை பெற எடுத்த தீர்ப்பு 
ஆகலின்‌ இது ' சுத்தபட்டிகை ' என்று அழைக்கப்‌ பட்டது. இம்முடி 
வெடுத்து அதற்கு கையெழுத்திட்டவர்களின்‌ பெயர்களும்‌ கல்வெட்டில்‌ 
குறிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ அனைவரும்‌ வெள்ளாளர்‌ என்று 
குறிக்கப்படுகின்‌ றனர்‌, 


இக்கல்வெட்டில்‌ லெ வடமொழிச்‌ சொற்கள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 
“அர்த்தம்‌ ', *வயஸ்பரிணதை ' முதலிய சொற்கள்‌ உள்ளன. ஆயினும்‌ 
இதுகாறும்‌ இடைக்காத நல்ல சில தமிழ்‌ சொற்களும்‌ கிடைத்துள்ளன. 
 தடுபடுக்கிற இடத்து என்ற ஒரு சொல்‌ வந்துள்ளது. தடு ' என்றால்‌ 
எதிர்த்தல்‌, மறித்தல்‌ என்று பொருள்‌, தடுபடுத்தல்‌ என்றால்‌ ஒருவரோ 
டொருவர்‌ எடிர்த்து அடித்துக்‌ கொண்டதைக்‌ குறிக்கிறது போலும்‌, 
அடுத்து ' அரிசப்பட்டு ' என்று ஒரு சொல்‌ வருறெது, அரிச என்றால்‌ 
மகிழ்வு என்ற பொருள்‌ அகராதிகளில்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால்‌ 
இங்கு ரோஷப்பட்டு என்று பொருளில்‌ வந்துள்ளது போல்‌ காணப்படு 
இயது. மற்றொரு இடத்தில்‌ இவ்வகை பட்டாங்கு சொல்ல எழுதினேன்‌” 
என்ற ஒரு தொடர்‌ வருறெது. பட்டாங்கு என்பது, நீதி நூல்களில்‌ குறிப்‌ 
பிட்டுள்ளது என்ற பொருளில்‌ இங்கே வழங்கப்பட்டுள்ளது. ஒரு அறப்‌ 
பார்கும்‌. 


லன்‌ 1௦ 


ட 
அவன்‌ செய்தது தவறே ஆனாலும்‌ அவனுக்களிக்கும்‌ தண்டனையின்‌ 
விளைவுகளையும்‌ மனதில்‌ கொண்டு தீர்ப்பளித்தனர்‌ என்று தெளிவாக 
அறியலாம்‌. “இவன்‌ இதற்காக படவேண்டாம்‌" என்பதிலிருந்து இது 
போன்ற குற்றத்திற்கு மரண தண்டனை விதிக்கப்படும்‌ என்பதும்‌ தெளி 
வாடறது, வயது வந்த பெற்றோர்கள்‌, பொருள்‌ அற்றவர்கள்‌, வே று 
எவராலும்‌ காக்கப்படும்‌ வசதி அற்றோர்கள்‌ இவனுக்கு அளிக்கப்படும்‌ 
தண்டனையினல்‌ பாதிக்கப்படக்‌ கூடாது என்ற மனித பண்பிற்கு முதலிடம்‌ 
கொடுத்து நாட்டார்‌ தீர்ப்பளித்துள்ளது அறத்தின்‌ சிறப்பைக்‌ குறிக்கிறது. 


ட்‌ 


இவர்கள்‌ கல்வெட்டின்‌ தொடக்கத்தில்‌ அறம்‌ வளர, புகழ்‌ வளர, 
கவி மெலிய செங்கோலையே தெய்வமாகக்‌ கொண்ட நாட்டார்‌ என்று 
குறிக்கப்படுவது இவர்களது தீர்ப்புக்கு மிகவும்‌ பொருத்தமாகத்‌ இசழ்றெது. 
இதுபோன்ற வரலாற்றுச்‌ சிறப்பு வாய்ந்த பல செய்இகள்‌ கல்வெட்டுகளில்‌ 
இடம்‌ பெறுகின்றன, 


1, ஷி ஸ்ரீ இலங்கையும்‌ யிரட்டபாடியுங்‌ கொண்டு பேராற்றங்‌ 
கரைக்‌ கொப்பத்தாஹவமல்லனை புறங்கண்‌ டவன்‌ அனையும்‌ 
குதிரையும்‌ பெண்டிர்‌ பண்டாரமுங்‌ கொண்டு விஜையவி 
ஷேகஞ்‌ செய்து வீரஸிடி வ £ஸனத்து வீற்றிருந்தருளிய கோப்‌ 
பரகேசரி கரான உடையார்‌ ஸ்ரீராஜே தேவர்க்கு யாண்டு 
அஞ்சாவது மீஉத்ல தேவி பதா (ணா)ம்‌ 
ஸநோத்வவஞ்வல.ழோம 3 


வராஹா ஸ்ரீஷு 


பர துவ ண்ணா 
ஹிதாகாடிய வி ததேவ 


வ்‌ ண்‌ பு யறம்‌ வளா புஈழக்க கலிமெலியச்‌ செங்‌ 
தய்வமாகத்‌ இசையனத்துஞஷ்‌ ௦ 
சிதியமேழி வழ இ தக பனிக்‌ 


ப்‌ படாமைச்‌ 
சேனிப்‌ பெருக்கானடே ட. ரதி. .ஸ்ரீராஜேரை விது 
ன்‌ ருக்காளரோம்‌ பங்களநாட்டுத்‌ தெற்கில்‌ வகைச்‌ 
லூர்‌ நாடான ட பப்‌ or ்‌ 
ை ்‌ /ததலப்பாடி நாட்டுக்‌ ரத்திருக்‌ 
கும்‌ வெள்ளாளன்‌ ௫௩12 ள்‌ ்‌ “டுக்‌ கலாவுரத்தருக்‌ 
ன்‌ ர த கொன்னவ 
மகன்‌ பெரியானும்‌ தடு 


ச்ச அடியிலே தமையன்‌ 
உனக்கு இவ்விருவருமல்ல து 
மு மக்களாருமில்லை இவர்கள்‌ 
வு சொன்னான்‌ சொல்ல 





1॥ 


- 


4, லும்‌ அதம்‌ இலாமைலுந்‌ திருத்தாமரைப்‌ பாக்கத்துத்‌ இருவமறி 
பரரமுடைய உஹாதேவர்க்குத்‌ திருனந்தா விளச்காக அரை 
விளக்கு வைத்து வயஹீரிணதை சென்ற தாயையுந்‌ குமப்பனை 
யும்‌ ரக்ஷிப்பானாக 9928 நோக்கி இவனிதற்குப்‌ படவேண்டா 
வெந்து பேருக்காளர்‌ விலித்தமையில்‌ இது சுத்த பட்டிகை 
யாகவும்‌ இது நோக்கெவனுக்கு தேவை புகுதாததாக்கவும்‌ 
விதித்தோம்‌ பெருக்காளரோம்‌ இதனை அன்றேன்று எடுத்து 
கட்டுவான்‌ பெரிய நாட்டுக்குப்‌ பிழைத்தான்‌ இவை சித்சீரர 


5, மேழி நாட்டுப்‌ பட்டனே என்னெழுத்து இப்படியறிவேன்‌ 
. மண்டை குளநாட்டுக்கு ராப்பாக்கத்து வெள்ளாளன்‌ பிரம்‌ 
பனூர்‌ இழவன்‌ கேசன்‌ படியன்னேன்‌ இப்படி யறிவேன்‌ 
இலத்தார்ச்‌ சேக்ழொன்‌ அத்திமல்லன்‌ சிராளன்னேன்‌ இப்படி 
அறிவேன்‌ தாமரைப்‌. பாக்ழொன்‌ ஆற்றி ஆடவலான்னென்‌ 
இப்படி யறிவேன்‌ வயல்லாமூர்‌ வெள்ளாளன்‌ இலங்காடு 
உடையான்‌ குட்டேறன்‌ பொற்காளியேன்‌ இப்படி அறிவேன்‌ 
இரனூர்ச்‌ சாவலகாடாடி மணிகண்டனேன்‌ இப்படி அறிவேன்‌ 
பாடா நாட்டு 


6. கங்கக்நல்லூர்‌ மாரவேட்டன்‌ இருங்கோளனென்‌ இப்படி அறி 
வேன்‌ தச்சுத்‌ தழானாபாடி வெள்ளாளன்‌ வாரானூர்‌ உடை 
யான்‌ நக்கன்‌ பெரியனேன்‌ இப்படி அறிவேன்‌ களிக்‌ கொற்றப்‌ 
பாடி சாதந்தமுழான்‌ குட்டேறனேன்‌ இப்படி அறிவேன்‌ 
சொமாசிபாடி வெள்ளாள கன ந்தபிருதி வலி கருமாணிக்க 
னேன்‌ இப்படி அறிவேன்‌ பரமண்டலத்து பள்ளிகள்‌ நாடு 
செவரன்‌ இத்திரமேழினாடு உடையானென்‌ இவ்வகை பட்‌ 
டாங்கு சொல்ல எழுதினேன்‌ தச்சுகளர்‌ வரரஹணன்‌ மானத்‌ 
வாஜி இருவ மதி நாடனேன்‌ இவை 


7. என்னெழுத்து 


இது யாருடைய காசு? 


இது ரோமானியர்‌ காசு. தமிழ்நாட்டில்‌ 
இடைத்தது. சங்ககாலத்தில்‌ தமிழ்நாட்‌ 
டிற்கும்‌ ரோமானியநாட்டிற்கும்‌ வாணிகத்‌ 
தொடர்பிருந்தது என மேலைநாட்டு நூல்‌ 
சுளும்‌ சங்க இலக்கியங்களும்‌ தெளிவாகக்‌ 
குறிக்கின்றன. இதுபோன்று தங்கத்‌ 
தாலான ஏராளமான ரோமானிய காசுகள்‌ 
தமிழ்நாட்டில்‌ கிடைத்துள்ளன. க 


/ 








தொல்லாய்வு: 
௪ 
வடமதுரை 


௮. அப்துல்‌ மஜீத்‌ 
(சென்ற இதழ்‌ 22-ஆம்‌ பக்கத்தில்‌ குறித்துள்ள வடமதுரையைப்‌ பற்றிய செய்தி) 


பழைய கற்கால கருவிகள்‌ செங்கற்பட்டு மாவட்டத்தில்‌ குறிப்பாக 
சில இடங்களில்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன, இவ்விடங்களில்‌ ஒன்று வட 
மதுரை. இவ்வடமதுரை கோர்த்தலையார்‌ என்னும்‌ ஆற்றின்‌ இளை ஆறான 
ஆரணி ஆற்றின்‌ கிழக்குக்‌ கரையில்‌ ஒரு சிறிய ஊராக இன்று காட்டு 
அளிக்கிறது. இவ்வாற்றங்கரையின்‌ ஓரங்களில்‌ மிகுதியான அளவில்‌ 
கூழாங்கற்கள்‌ உள்ளன. இவற்றிற்டையில்தான்‌ பழைய கற்கால மனி 
தன்‌ பயன்படுத்திய ஏராளமான கற்கருவிகள்‌ கண்டு பிடிக்கப்பட்டுள்ளன. 
சாதாரணமாகச்‌ செல்லும்‌ பொழுதே கணக்கற்ற பழைய கற்காலக்‌ கருவி 
களை இங்கு சேமிக்கலாம்‌, இல்வாற்றங்கரையை ௨. ற்று நோக்கினால்‌ பழங்‌ 
கற்கால கருவிகள்‌ நில அடுக்குகளில்‌ புதைந்து இருப்பதைக்‌ காணலாம்‌. இக்‌ 
கற்கருவிகளில்‌ குறிப்பிடத்தக்கவை கைக்கோடரிகளாகும்‌, இவ்வகையைச்‌ 
சார்ந்த கைக்கோடரிகள்‌ பிரஞ்சு நாட்டின்‌ வடபதஇயிலுள்ள அபவில்லி 
என்ற இடத்தில்முதலில்‌ கிடைத்ததால்‌ இவை அபவில்லியன்‌ மரபைச்‌ சா ர்ந்த 
வை என தொல்லியல்‌ வல்லுதர்கள்‌ அழைக்கின்‌ றனர்‌. 
பேரிக்காய்‌ போன்ற வடிவமுடையதாய்‌ இருக்கும்‌. 
பிடிப்பதற்கு ஏற்றவாறும்‌, மற்றொரு புறம்‌ கூர்மையாகவும்‌ அமைந்திருக்கும்‌. 
சைப்பிடிக்கும்‌ - பாகம்‌ சில்லுகள்‌ பேர்த்தெடுக்கப்படாமல்‌. சொர 
ப்பாக இருக்கும்‌, இக்கைக்கோடரிகள்‌ வடமதுரையில்‌ வாழ்ந்த 
தம ப காக மனிதனின்‌ எல்லா வேலைகளுக்கும்‌ பயன்பட்டன. கைப்‌ 
பிடிக்கும்‌ பாகம்‌ நசுக்குவதற்‌ 


(சமம்‌ நக்‌ கும்‌, கூர்மையான பக்கங்கள்‌ விலங்குகளின்‌ 
தோலை உரிப்பதற்கும்‌, வெட்டுவதற்கும்‌ பயன்பட்ட 


கிறது. இக்கைக்‌ கோடரியேயன்‌ றி இழிப்பான்‌ களும்‌ 
பெற்ற சுற்கமுிகளும்‌ இங்கு கண்டு பிடிக்கப்பட்டுள்‌ நரன இக்கிராமத்‌ை தச்‌ 
சார்த்த மக்கள்‌ அள்ள ஏரியின்‌ அருகே மண்‌ வெட்டியெடுத்த 
போழுது அதிக அளவில்‌ பழைய கற்கால சுருவிகளைக்‌ கண்டெடுக்‌ 
ள்ளனர்‌. இன்றும்‌ இந்த ஏரிக்கரையில்‌ அருன்‌... எராளமான 4 
கருவிகள்‌ கிடைப்பது குறிப்பிடத்தக்‌ஈதாகும்‌, இங்கு கண்‌ டுக்‌ பிரக 
சக்‌ கொண்டு மனிதன்‌ சுமார்‌ 75,000 ஆண்டு 
ப வு அம்த்திரறென்‌. என்று தொல்லியல்‌ 

கல்‌ மனிதன்‌ இதிலிருந்து 75000 ஆண்டுகளுக்கும்‌ 

றது ம்ந்கிருக்கிறான்‌ என்று இட்டவட்ட 
* 


இக்கைக்கோடரிகள்‌ 
ஒரு புறம்‌ கையால்‌ 


ன என்று கருதப்படு 
சில்லுகளால்‌ செய்யப்‌ 








சோழர்‌ ஆட்சியில்‌ பெண்‌ 





இராஜேற்நிரன்‌ கல்வெட்டு 


டட உடையார்‌ ஸ்ரிராஜராஜதேவர்‌ நம்பிராட்டியார்‌ தந்திசக்திவிடங்கியரான 
ஸ்ரிிலோசமாதேலியார்‌ ராஜேந்திரசிம்மவள நாட்டுப்‌ பொய்கைநாட்டு 
திருவையாற்றுப்பால்‌ நாம்‌ எடுப்பித்‌[த] இருக்கற்றளி ஓலோசுமாதேவீச்‌ 
சுரம்‌ உடைய மகாதேவருக்கும்‌. ஒலோகவிடங்கதேவருள்ளிட்ட இரு 
மேனிகளுக்கும்‌ செய்வித்த பொற்கொள்கை முதலிய உள்ள தருவா 
பரணங்களும்‌ கல்லிலே [ரெவட்டிவிக்க வென்று உடன்கூட்டத்து அதி 
காரம்‌ செய்கின்ற கோவலூருடையான்‌ காடன்னூற்றெள்மநையும்‌ 
அதிகாரிச்சி எ நதத்நஞ்சரமல்லியையும்‌ அருளிச்செய்ய [கல்‌]வெட்டின 
படு ட 5.1.1. vol. V sal 


மற்றோர்‌ பெண்‌ அதிகாரி 


இர ராஜாதிராஜன்‌ கல்வெட்டு 


வ இருவையா ற்று ஒலோகமா[தேரவீச்சுர[ம்‌ உடை ]யாருக்‌[கு] அ[ணு [த்தர 


பல்லவரையனும்‌ அதிகாரிச்சி சோமயன்‌ அமித்தரவல்லியும்‌ ஸ்ரீகாரியம்‌ 
நந்தலூ(ர்‌)ருடையான்‌ . 4 5.1. vol V 520 





நின்றசீர்‌ நெடுமாறனின்‌ கல்வெட்டு 


திருஞான சம்பந்தரின்‌ சமகாலத்தவனும்‌, நெல்வேலி வென்ற 
நெடுந்தகை என்று பெயர்‌ பெற்றவனுமான பாண்டிய மன்னனின்‌ 
கல்வெட்டு கிடைத்து உள்ளது, மதுரைமாநகால்‌ வைகைக்கரையில்‌ இக்‌ 
கல்வெட்டு இடைத்தது. வைகையாற்றில்‌ ஒரு மதகுவைத்து, ஒரு வாய்க்‌ 
கால்‌ வெட்டியதை இக்கல்வெட்டு குறிக்கிறது. அம்மதகுக்கு அரிசேசரி 
என்று தன்பெயரை இம்மன்னன்‌ இட்டதையும்‌ இக்கல்வெட்டு குறிக்கிறது. 
இம்மன்னன்‌ சேந்தனின்‌ மகன்‌ என்றும்‌, 50 ஆண்டுகள்‌ ஆண்டான்‌ என்று 
அறிகிறோம்‌. இவனே பாண்டிக்கோவையின்‌ பாட்டுடைத்‌ தலைவன்‌. சம்பத்‌ 
தரின்‌ சமகாலப்‌ பாண்டிய மன்னனின்‌. கல்வெட்டு கிடைத்துள்ளது. சிறந்த 
வரலாற்றுச்‌ செய்திகளையெல்லாம்‌ சொடுக்கும்‌. இதைப்‌ பற்றிய விரிவான 
கட்டுரையை "' ஆராய்ச்சி '- கறார்‌ 1974-வது இதழில்‌ காணலாம்‌. 


‘ 


சங்ககால அந்தாதி இலக்கியம்‌ 
இரா. நாகசாமி. 


தமிழ்‌ இலக்கிய மரபில்‌ ஒரு வகைக்‌ தொடர்‌ நிலைப்பாடலை 
அந்தாதி என்று அழைப்பது மரபு, இவ்வந்தாதிச்‌ செய்யுட்கள்‌ தமிழில்‌ 
எப்பொழுது தோன்றின? அந்தாதி செய்யுட்கள்‌ காலத்தால்‌ பிற்பட்ட 
வை என்பது லெ வரலாற்று ஆசிரியர்களின்‌ முடிவு. திட்டமாகத்‌ 
தெரிந்த ஆசிரியர்களின்‌ அல்லது நூல்களின்‌ காலத்தைக்‌ கொண்டுதான்‌ 
அதைக்‌ கணிக்க முடியும்‌, 


“அந்தாதி” முறை வைணவ ஆழ்வார்களால்‌ மிகச்‌ இறப்பாசு 
கையாளப்பட்டது முதலாழ்வார்‌ மூவர்‌ பாடல்களும்‌ அந்தாஇகளாகும்‌, 
திருமழிசையாழ்வாரும்‌ அந்தாதி பாடியுள்ளார்‌, முதலாழ்வார்‌ மூவரும்‌ 
இ.பி. 6, 7-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்தவர்கள்‌ என்பர்‌. ஆதலின்‌ தமிழில்‌ 
அந்தாதி இ.பி. 6-ஆம்‌ தூற்றாண்டில்‌ வழக்கில்‌ வந்துவிட்டது, 


ஆயினும்‌ தாண்டசு அரசரான அப்பரும்‌, செந்தமிழால்‌ இசை பரப்ப 
வத்த சம்பந்தரும்‌ * அந்தாஇ 'யை தங்கள்‌ பதிகங்களில்‌ கையாளவில்லை 


முதல்‌ ஆழ்வார்‌* மூவர்களில்‌ அந்தாதியின்‌ 
சொல்‌ அடுத்த செய்யுளின்‌ முதற்‌ சொல்லாக 
முதல்‌ பாடலின்‌ தொடக்கச்‌ சொல்‌ 
சொல்லாகவும்‌ வருகிறது. ஆதலி 


ஒரு செய்யுளின்‌ இறுதிச்‌ 
வருறெது, அதே போன்று 
இறுதிப்‌ பாடலின்‌ இறுதிச்‌ 


ன்‌ இதையே ' அந்தாதி ; ்‌ 
2 a ததாதி” இலக்கணம்‌ 
என இப்பொழுது பொதுப்படையாசக்‌ கருதுகின்றனர்‌ 2 
அதன்‌ இலக்கணம்‌ காண்போம்‌. 
அந்தம்‌ முதலாகத்‌ தொடுப்ப | 
காரிகை 19, ப்பது அந்தாதி யாப்பருங்கலக்‌ 


த சி லு நின்ற எழுக்தானும்‌ அசை 
உ சாலும்‌, அடியாலும்‌ மற்றைய மி, சை 
தொடுப்பது அந்தாதித்‌ தொடை, கட அன்‌ 

அடியுஞ்‌ சரும்‌ அசையும்‌, எ, ரர்‌ உரை, 


லட எட இல்‌ முத்தும்‌ முடிக க்‌ 
- மொழியின்‌ அஃது அந்தாதி தொலை க ப்‌ 





(௮ 
» 







(மரயேச்சரர்‌ 
யச்சுரர்‌, யா. காரிகை மேற்கோள்‌. பக்கம்‌, 50) 


திகத அந்தாதி என்பது கெளிவு, இது 
ள்ள எழுத்தாகவோ அல்லது அசையாகவே 


ட வு 





15 


ச 
இருக்கலாம்‌. சொல்லாகவோ அல்லது அடியாகவோ இருக்கலாம்‌. எது: 
வாயினும்‌ அந்தாதியே, y 


சங்க காலத்திலேயே அந்தாதித்‌ தொடை வழச்கிலிருந்திருக்கிறது. 
சங்க நூல்களில்‌ முருகாற்றுப்படை, பரிபாடல்‌ இவ்விரு பாடல்களையும்‌! 
பற்றி கருத்து வேறுபாடு உண்டு. ஆனால்‌ பதிற்றுபத்து என்னும்‌ நலப்‌ 
பற்றி கருத்து வேறுபாடு இல்லை. பஇற்றுப்பத்திலும்‌, பதிகங்கள்‌ காலத்‌ 
தால்‌ பிற்பட்டவை என்பார்‌ உண்டு, ஆனால்‌ மற்றவை சங்கப்‌ பாடல்களே 
என்பதில்‌ ஐயமில்லை, 


பதிற்றுப்‌ பத்தில்‌ நான்காம்‌ பத்து அந்தாதியாக அமைந்துள்ளது. 
ஒவ்வொரு பாடலின்‌ இறுதியில்‌ உள்ள சொற்களும்‌ அடுத்த பாடலின்‌ 
தொடக்கமாக அமைந்துள்ளதைக்‌ கீழே காணலாம்‌, 


செய்யுளின்‌ இறுதி அடுத்த செய்யுளின்‌ தொடக்கம்‌ 

மாண்டனை பலவே மாண்டனை பலவே 

இறும்பூதாற்‌ பெரிதே இறும்பூதாற்‌ பெரிதே 

ஒரூஉப்‌ நின்னே ஒரூ உப நின்னை 

புரைசால்‌ மைந்தநீ யோம்பல்‌ புரைசால்‌ மைந்தநீ யோம்பல்‌ 
மாறே [மாலே 

வீயா யாணர்‌ நின்வயி னனே வீயா யாணர்‌ நின்வயி னானே 

வாழ்கநின்‌ வளனே வாழ்கநின்‌ வளனே 

உலகத்‌ தோர்க்கே உலகத்‌ தோரே 

பிறர்க்கென வாழ்திநீ யாகன்‌ பிறர்க்கென வாழ்திநீ யாகன்‌ 
மாறே [மாறே 

போர்நிழற்‌ புகன்றே போர்திழற்‌ புகன்ற, 


இது அந்தாதி என்பதில்‌ ஓயமிருக்க முடியாது. இதில்‌ ஒரு சொல்‌, 
இரு சொற்கள்‌, மூன்று சொற்கள்‌ அல்லது அடி முழுமையும்‌ அடுத்த 
செய்யுளின்‌ முதலாக வருகின்‌ றதைக்‌ காண்கிறோம்‌, ஆனால்‌ முதற்‌ பாடலின்‌ 
தொடக்கம்‌ இறுதிப்‌ பாடலின்‌ இறுதியில்‌ வரவில்லை. 


முதல்‌ பாடலின்‌ தொடக்கம்‌ இறுதிப்‌ பாடலின்‌ இறுதியாக ஆழ்வார்‌ 
பாடல்களின்‌ வருகின்றன, எனக்‌ கண்டோம்‌. இவ்வாறு வரும்‌ அந்த।தி 
களை மண்டல அந்தாதி என்பர்‌. பதிற்றுப்‌ பத்தில்‌ நான்காம்‌ பத்தாகிய 
அந்தாதி அவ்வாறு அமையவில்லை. ஆயினும்‌ அது அந்தர்தி எனினும்‌ 
பிரிவையே சாறும்‌. ஆதலின்‌ அந்தாதி சங்க காலத்திலேயே இருந்தது 
என்பது இதனால்‌ தெளிவு, மண்டல அந்தாதி வகை காலத்தால்‌ _பிற்‌ 
பட்டது எனக்‌ கொள்வதில்‌ தவறில்லை. 


சங்ககால அந்தாதி இலக்கியம்‌ 
இரா, நாகசாமி. 


தமிழ்‌ இலக்கிய மரபில்‌ ஒரு வகைக்‌ தொடர்‌ நிலைப்பாடலை 
அந்தாதி என்று அழைப்பது மரபு, இவ்வந்தாஇச்‌ செய்யுட்கள்‌ தமிழில்‌ 
எப்பொழுது தோன்றின? அந்தாதி செய்யுட்கள்‌ காலத்தால்‌ பிற்பட்ட 
வை என்பது சில வரலாற்று ஆரியர்களின்‌ முடிவு. இட்டமாகத்‌ 
தெரிந்த ஆசிரியர்களின்‌ அல்லது நூல்களின்‌ காலத்தைக்‌ கொண்டுதான்‌ 
அதைக்‌ கணிக்க முடியும்‌, 


“அந்தாதி முறை வைணவ ஆழ்வார்களால்‌ மிகச்‌ சிறப்பாக 
சையாளப்பட்டது முதலாழ்வார்‌ மூவர்‌ பாடல்களும்‌ அந்தாஇகளாகும்‌, 
திருமழிசையாழ்வாரும்‌ அந்தாதி பாடியுள்ளார்‌, முதலாழ்வார்‌ மூவரும்‌ 
இ.பி, 6, 7-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்தவர்கள்‌ என்பர்‌. ஆதலின்‌ தமிழில்‌ 
அந்தாதி இ.பி. 6-ஆம்‌ தூற்றாண்டில்‌ வழக்கில்‌ வந்துவிட்டது. 


ஆயினும்‌ தாண்டக அரசரான அப்பரும்‌, செந்தமிழால்‌ இசை பரப்ப 
வந்த சம்பந்தரும்‌ * அந்தா டி 'யை தங்கள்‌ பதிசுங்களில்‌ கையாளவில்லை. 


ன முதல்‌ ஆழ்வார்‌" மூவர்களில்‌ அந்தாதியின்‌ ஒரு செய்யுளின்‌ இறுதிச்‌ 
சொல்‌ அடுத்த செய்யுளின்‌ முதற்‌ சொல்லாக வருட றது, அதே போன்று 
முதல்‌ பாடலின்‌ தொடக்கச்‌ சொல்‌ இறுதிப்‌ பாடலின்‌ இறுதிச்‌ 
சொல்லாகவும்‌ வருறேது. ஆதலின்‌ இதையே * அந்தாஇ? இலக்கணம்‌ 
என இப்பொழுது பொதுப்படையாகக்‌ கருதுகின்றனர்‌. 

அதன்‌ இலக்கணம்‌ காண்‌ ராம்‌. 

அந்தம்‌ கலாகத்‌ தொடு, : 
ஈத. காரிகை டட த மிதாடுப்பது அந்தாதி - யாப்பருங்கலக்‌ 
அடிதொறும்‌ ஓர ஆதி ்‌ 

ம்‌, னம்‌ ப தந்த நின்ற எழுக்தானும்‌, அசை 

ரர தட அம்‌ மற்றையடிச்கு ஆதியாசுத்‌ 


கணசாகரர்‌ உரை, 
எழுத்தும்‌ முடிவு லாக ப்யுள்‌ 
தாதி தொடை, ட்ட உள்‌ 


“1; காரிகை. மேற்கோள்‌, பக்கம்‌, 50) 


அறுவது அந்தாதி என்பது தெளிவு, இது 







ம்‌, 





ன்‌ 


இருக்கலாம்‌. சொல்லாகவோ அல்லது அடியாகவோ இருக்கலாம்‌. எது. 


வாயினும்‌ ௮. ந்தாதியே, 


v 


சங்க காலத்திலேயே அந்தாதித்‌ தொடை வழக்கிலிருந்திருக்கிறது. 
சங்க நூல்களில்‌ முருகாற்றுப்படை, பரிபாடல்‌ இவ்விரு பாடல்களையும்‌ 


பற்றி கருத்து வேறுபாடு உண்டு, 
பற்றி கருத்து வேறுபாடு இல்லை. 


தால்‌ பிற்பட்டவை என்பார்‌ உண்டு. 


என்பதில்‌ ஐயமில்லை, 


ஆனால்‌ பதிற்றுபத்து என்னும்‌ நூலைப்‌ 
பதிற்றுப்பத்திலும்‌, பதிகங்கள்‌ காலத்‌ 
ஆனால்‌ மற்றவை சங்கப்‌ பாடல்களே 


பதிற்றுப்‌ பத்தில்‌ நான்காம்‌ பத்து அந்தாதியாக அமைந்துள்ளது. 
ஓவ்வொரு பாடலின்‌ இறுதியில்‌ உள்ள சொற்‌ களும்‌ அடுத்த பாடலின்‌ 
தொடக்கமாக ௮ மைந்துள்ளதைக்‌ கீழே காணலாம்‌. 


செய்யுளின்‌ இறுதி 
மாண்டன பலவே 
இறும்பூதாற்‌ பெரிதே 
ஒரூஉப நின்னே 


புரைசால்‌ மைந்தநீ யோம்பல்‌ 
மாறே 

வீயா யாணர்‌ நின்வயி ஞு$னே 

வாழ்கநின்‌ வளனே 

உலகத்‌ தோர்க்கே 

பிறர்க்கென வாழ்திநீ யாகன்‌ 
மாறே 


போர்நிழற்‌ புகன்றே 


அடுத்த செய்யுளின்‌ தொடக்கம்‌ 
மாண்டனை பலவே 
இறும்பூதாற்‌ பெரிதே 

ஒரூ உப நின்னை 


புரைசால்‌ மைந்தநீ யோம்பல்‌ 
[மாறே 

வீயா யாணர்‌ நின்வயி னானே 

வாழ்கநின்‌ வளனே 

உலகத்‌ தோரே 

பிறர்க்கென வாழ்திநீ யாகன்‌ 
[மாறே 

போர்நிழற்‌ புகன்ற, 


இது அந்தாதி என்பதில்‌ ஓயமிருக்க முடியாது. இதில்‌ ஒரு சொல்‌, 
இரு சொற்கள்‌, மூன்று சொற்கள்‌ அல்லது அடி முழுமையும்‌ அடுத்த 
செய்யுளின்‌ முதலாக வருகின்‌ றதைக்‌ காண்கிறோம்‌. ஆனால்‌ முதற்‌ பாடலின்‌ 
தொடக்கம்‌ இறுதிப்‌ பாடலின்‌ இறுதியில்‌ வரவில்லை. 


முதல்‌ பாடலின்‌ தொடக்கம்‌ இறுதிப்‌ பாடலின்‌ இறுதியாக ஆழ்வார்‌ 


பாடல்களின்‌ வருனெறன, எனக்‌ கண்டோம்‌. 


களை மண்டல அந்தாதி என்பர்‌. 

அந்தாதி அவ்வாறு அமையவில்லை. 
பிரிவையே சாறும்‌, 
என்பது இதனால்‌ தெளிவு, 


இவ்வாறு வரும்‌ அந்த தி 


பதிற்றுப்‌ பத்தில்‌ நான்காம்‌ பத்தாகிய 

ஆயினும்‌ அது அந்தாதி எனினும்‌ 
ஆதலின்‌ அந்தாதி சங்க காலத்திலேயே இருந்தது 
மண்டல அந்தாதி வகை காலத்தால்‌ _பிற்‌ 
பட்டது எனக்‌ கொள்வதில்‌ தவறில்லை, 


ஐவர்‌ ராசாக்கள்‌ கதை 





நாட்டுப்பாடல்‌ தொகுதியில்‌, மதுரைப்‌ பல்கலைக்‌ சுழகம்‌ பதிப்பிக்துள்ள 


“ஐவர்‌ ராசாக்கள்‌ கதை '' பாண்டியன்‌ குலசேகரனின்‌ பிறப்பு, அவன்‌ வெற்றிகள்‌, 





அவன்‌ க ப்‌ ன்‌ ஓ யை நயந்‌ , வள்ளியூரில்‌ கோட்டை எடுத்தது, 
கன்ன இ சன சரன்‌ மகள்‌ அவன்‌ மீது இதப்க க காதல்‌, 
அவன்‌ தோற்று இறுதியில்‌ இறக்க அவள்‌ இப்பாய்வது ஆகியவற்றை மையமாகக்‌ 
கொண்டது. இப்பாடல்‌ 8,000 அடிகளுக்கும்‌ மேல்‌ அழகிய தமிழில்‌ 1 காட்டும்‌ 
பாடலாக அமைந்துள்ளது. நயம்‌ மிகுந்த பாடல்கள்‌. இப்பாடலின்படி டுக்‌ 
கதையின்‌ தலைப்பு “ இராசா ஐவர்‌ சுதை 1! என்பதாகும்‌. இவ்விலக்கியத்தை இப்‌ 
பாடல்‌ 4 நரட்டுக்கதைப்‌ பாடல்‌ ** எனக்‌ குறிக்கிறது. இக்கதையுடன்‌ தொடர்பு 
கொண்ட - வீணாதிவீணன்‌ சுதை '' என்னும்‌ சிறிய கிளைக்‌ கதையும்‌ இறு இயில்‌. 
சேர்க்கப்‌ பட்டுள்ள து. 


இந்நூலை அரும்பாடுபட்டுத்‌ கேடி ஆராய்ச்சிக்‌ குறிப்புகளுடன்‌ பதிப்பித்து 
உள்ளார்‌ பாளையங்கோட்டை ' ஆராய்ச்சி * அ.ிரியர்‌ நா. வானமாமலை அவர்கள்‌, 
தாட்டுப்‌ பாடல்‌ இலக்கியத்துக்கு அருந்தொண்டாற்றிவரும்‌ அவர்‌ நமக்குக்‌ 
கொடுத்துள்ள இந்நூல்‌ ஒரு பெரும்‌ வரலாற்றுப்‌ பொக்கிஷம்‌. நூலை ஆசிரியர்‌ 
திறந்த தற்கால ஆராய்ச்சி மரபில்‌ பதிப்பித்துள்ளார்‌ முதல்‌ பகுதியில்‌ இப்பாடல்‌ 
எழுதியிருந்த ஓலைச்சுவடி எவ்வாறு கிடைத்தது என சுவடியின்‌ வரலாற்றைச்‌ 
சுவையுடன்‌ கூறுகிறார்‌. பின்னர்‌ கதைச்‌ சுருக்கம்‌ இடம்‌ பெறுகிறது. இக்கதையின்‌ 
தலைவன்‌ குலசேகர பாண்டியனையும்‌ அவன்‌ வாழ்ந்த காலத்தையும்‌ அறிய 
வரலாற்றுப்‌ பின்னணியை மிகவும்‌ தெளிவாகக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. வானமாமலை 
எவ்வளவு சிறந்த வரலாற்று ஆரிரியராகத்‌ இகழ்சிரர்‌ என்பத ற்கு இப்பகுதி சான்று, 
அக்கதை யார்‌ காலத்தில்‌ எழுந்திருக்கக்‌ கூடும்‌ ? இதில்‌ மூலக்கதை எது? 
அவ்‌ வ] பின்னர்‌ இணைக்கப்பட்ட பகுதிகள்‌ யாவையாக இருக்கலாம்‌? 
இவற்றில்‌ வரலாற்றுப்‌ பாத்திரங்கள்‌ யாவை? கற்பனைப்‌ பாத்‌ அத்தம்‌ மன்‌ 
ப்பாசிரியரின்‌ முன்னுரை ல்லை டட கட்த சர்மையைக்‌ காட்டுகிறது. 

ட ்‌ ன்று ளவு சிறக்க அமைந்துள்ளதைக்‌ கண்டு போற்று 
வும்‌ ௮ மட்டுமல்ல. * பாடல்களில்‌ பல இடங்களில்‌ மிக 
விளக்கங்களும்‌ குறிப்புகளும்‌ கொடுக்கப்பட்டுள்ளன 
என்வாறு இருக்கவேண்டும்‌ என்பதற்கு எடுத்துக்காட்‌ 








வும்‌ பயனுள்ள 
இவை பதிப்பு முறை 
டுக்கள்‌, 









டட து நய பவ்க்கிய நயத்தாலுமே இன்று வரை எஞ்சி 
ய ற்‌ ங்க பைக்‌ தருகிறது. இப்பாடலின்‌ பெரும்‌ 
ப A, 1, 13 ்‌ 
ட முன்பே இகழ்ந்த சமுகாயத்தையே இத்தரிக்கிறது. 
ச்‌ 3 H4- அம்‌ 1-௮. ட 
டம 18-ஆம்‌ நாற்ருண்டுக்‌ கல்வெட்டுகளில்‌ 
நாதர்‌ கோயிலில்‌, சுப்ரமணியர்‌ ஆலயத்தில்‌ 


“மன்னன்‌. ஸ்ரீவல்லப த்‌ 
என்ட பனு ; தி 
வது பி ட ப மன்று. ஆட 


17 


சு 
* வல்லப மாறன்‌ * (வரி 889) என்றும்‌ குறிக்கப்படுறொன்‌. இக்கல்வெட்டின்‌ காலம்‌ 
(சகம்‌ 1459) கி.பி 1897, இதே பெயர்‌ கொண்ட சுமார்‌ 30 ஆண்டுகட்டுப்‌ பின்னர்‌, 
ஆண்ட அழகன்‌ பெருமாள்‌ அதிவீரராம ஸ்ரிவல்லபன்‌ என்பவனுக்கு வாயிற்‌ காரிய 
மாகக்‌ காலிங்கராயன்‌ என்பவன்‌ ஒருவன்‌ இருந்திருக்கிறான்‌. இப்பாடலில்‌ 
குலசேகரனின்‌ மந்திரி, காலிங்கராயன்‌ என்பவன்‌ குறிக்கப்படுகிருன்‌ இது 


போன்று இப்பாடலில்‌ வரும்‌ பல பாத்திரங்கள்‌ கல்வெட்டுகளில்‌ குறிக்கப்படுவது 
சிறப்பாகும்‌. 


இக்கதையில்‌ இடம்‌ பெற்றுள்ள பல செய்திகள்‌ எவ்வாறு வரலாற்றுக்குச்‌ 
சிறந்த செய்திகளை அளிக்கின்றன என ஆய தனியாக ஒரு கட்டுரை எழுதலாம்‌. 


அவ்வாறு விரைவில்‌ ஒரு கட்டுரை சுல்வெட்டில்‌ இடம்பெறும்‌. இந்நூலைக்‌ கல்வெட்டு 
பெரிதும்‌ வரவேற்கிறது. 


இரா. நா. 


ஐவர்‌ ராசாக்கள்‌ கதை: பதிப்பாசிரியர்‌; நா வானமாமலை, எம்‌.ஏ. எல்‌.டி., 
வெளியிட்டோர்‌ : மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 1974, விலை, ரூ. 7-50. 





கல்லணை கட்டினது பராந்தகசோழ மகாராசா 
வினுடைய குமாரன்‌ கரிகாலசோழ மகாராசா 


ல்லணை அவர்கள்‌ கட்டினது, அது யெப்போவென்னில்‌ 
கலியுகம்‌ பிறந்த ௯ரகட தொளாயிரத்துத்‌ 
. தொண்ணாரும்‌ வருஷத்தில்‌ கரிகாலசோ மகா 
ட்டியது ட று க 1 3 ஸ்‌. 
ராசா பிறந்தது. அவருக்கு ௬-ம்‌ அஞ்சாம்‌ வரு 
ஷத்தில்‌ பட்டம்‌ கட்டினார்கள்‌. அதன்பிறகு 
ரிகாலனா? பொன்னியாறு கரைகண்டான்‌. டயம்‌ 


அம்பத்துமூுணாம்‌ வருஷம்‌ காவேரி கரைகண்டு 
கல்லணையான அணை(க)கட்டை(க்‌) கட்டினான்‌. 


இதற்கு. கல்லணை கட்டச்சே சொன்ன வெண்பாவும்‌, அந்த கரிகாலசோழ 
ராசா கலியுகத்தில்‌ பிறந்த பிரமாணத்துக்கும்‌, அவர்‌ ராச்சியபாரம்‌ பண்ணின 
வருஷத்துக்கு பிரமாணமும்‌ அதுக்கு ஆதரவு அவர்‌ நாளையிலே சொன்ன வெண்‌ 
பாவும்‌ எழுஇயிருக்கிறது. 


வெண்பா 


தொக்க (க)லியின்‌[2] (கொ)ளாயிரத்துத்‌ தொண்ணூறில்‌ 
மிக்சு கரிகால வேந்துதித்து(ப்‌)-பக்சும்‌ 

அலைக்குந்‌ திரைப்‌ பொன்னி யாறுகரை கண்டான்‌ 
மலைக்குநே ரானபுய மன்‌, i (க) 


ச்‌ 


[கர்னல்‌ மெக்கன்‌9 சேகரித்த செய்திகளில்‌ இதுவும்‌ ஒன்று, இதில்‌ குறிக்கப்பட்டுள்ளவன்‌ முதல்‌. 


இராதஐராஜசோழனின்‌ அண்ணன்‌ ஆஇத்தகரிகாலனாகும்‌. இதில்‌ குறிக்கப்பட்டுள்ள ஆண்டு ஓத்து. 
வரவில்லை] 


Triennial Catalogue of MSS. 1916-17 to 1918-19) V. IIT Part 2, page 919. 


ப்‌ 
ணார... 








த்‌ தாலாட்டும்‌ தாயக வரலாறும்‌ 


மா, சந்திரமூர்த்தி, ம. ௭, 
பதிவு அலுவலர்‌, 


தமிழகத்துக்‌ தாய்மார்கள்‌ பாடும்‌ தாலாட்டுப்‌ பாடங்கள்‌. இனிமையாஈ 
தமிழில்‌ அமைந்து சிறந்த இலக்கியமாகத்‌ தஇகழ்கின்‌ றன. , இவற்றில்‌ ஓசை நயமும்‌ 
பொருளழகும்‌ மிளிர்கின்றன. இத்தாலாட்டுப்‌ பாடல்கள்‌ சமூக வாழ்க்கையுட, 
மிகவும்‌ தொடர்புடையவை. இவை சமூக, பொருளாதார, ட்கள்‌ அன்னு பட 
பிடித்துக்‌ காட்டுவனவாக அமையும்‌. அப்பாடல்கள்‌ குழந்தையின்‌ பி.றப்பையுப 
செல்வச்‌ இறப்பையும்‌, குலப்‌ பெருமையையும்‌, உறவையும்‌, ஊர்‌ இிறப்பையு। 
கூறுவனவாக அமைகின்றன. 


எடுத்துக்‌ காட்டாக தூரத்துக்குடித்‌ துறைமுகப்‌ பகுதியில்‌ ப ரட்ப்படுப 
தாலாட்டுப்‌ பாடலையும்‌ அப்பரடலில்‌ எதிரொலிக்கும்‌ பண்பாட்டுச்‌ செய்இிகளையுட்‌ 
காண்போம்‌, 


துறைமுகத்தின்‌ ஒரு பகுஇயில்‌ முத்துக்குளிப்போரில்‌ சைக்‌ காட்சி அளி 
கிறது, முக்துக்குளிக்கச்‌ சென்‌ ற கணவன்‌ வீடு இரும்பவில்லை அத்கிப்பொ மத 
நெருங்கிவிட்ட து. நேரம்‌ ஆக ஆசு அவள்‌ மனம்‌ சலனமடை கிறது. அந்தச்‌ சமய 
இல்‌ குழந்தையும்‌ அழுகிறது குழந்தையின்‌ அழுகுரல்‌ கேட்ட தாய்‌ குழந்தையை 
வாரியெடுத்து, மார்போடணைத்து, உச்சிமுகந்து, முத்தமிட்டு பாலூட்‌ டிகள்‌. 
பிறகும்‌ குழந்தை அடம்‌ பிடித்து விடாப்பிடியாக அழுஇறது. ஒருவேளை 
குழற்கைய அத்தையோ அம்மானே அடித்து விட்டார்கள்‌ த்‌ 
அவர்களை ஆக்க செய்யவேண்டும்‌ என எண்ணுகிருள்‌. தாய்‌ குழந்தையை! 
தொட்டிலில்‌ இட்டு தூங்கச்‌ செய்டி *ள்‌. குழந்தை தாங்காமல்‌ துருது நவென்‌ று 
விழித்துக்‌ கொண்டிருக்கிறது பாலமுதூட்டியும்‌ தூங்காத குழந்தையை இசையால்‌ 
அமுதாட்டி தரங்கச்‌ செய்ய தாய்‌ தாலாட்டுப்‌ பாடுகிழுள்‌ . இசையால்‌ உறங்கச்‌ 
செய்வது தாய்குலத்‌ இன்‌ மரபாகும்‌. தாலரட்டு பாடும்பொழுது அவள்‌ ஒரு லம்‌ 
குவிஷகைவே மாறிவிடுகிரள்‌. அவளது உள்ளத்தில்‌ எண்ண அலைகள்‌ 
அவை கவிதை ஊற்ருகச்‌ குரக்கன்‌ றன. அப்பாடலில்‌ கரு 


அவளது உள்‌ உணர்ச்சிகள்‌ சொல்லோவி 


போலிருக்க து, 


எழுகின்றன. 
த்தும்‌ கற்பனையும்‌ கலந்த 
யமாக மலர்கின்‌ றன. 

பன்‌ ்‌ ட 

ஆ அத்தாலாட்டுப்‌ பாடலில்‌ தாய்ப்‌ பாசம்‌ மிளர்கிறது. குலஒழுக்கம்‌ புலனை 
கிறது. அவளது முன்னோர்கள்‌ வழிவமியாசு அயல்நாடுகளில்‌ செய்துவந்த கடல்‌ 


வாணிகத்‌ தொடர்பு தெளிவாடிற து பண்டையத்‌ 
்‌ த்‌ தமி ்‌ தத்‌ டடம 
அவளது வாய்மொழி இலக்கியத்‌ இல்‌ வெளிப்படுறெது. அன்‌ ட பும்‌ 


பாமரர்‌ பாடல்களில்‌ அவர்களது உவ முறையும்‌ 
பாரோ மாதி 








தொழிலும்‌ புகழ்ந்து 
என்ற நாடோடிப்‌ பாடல்‌ 
ழம்‌, கால லாறுபாடுகளையும்‌ 
வங்காள த்துப்‌ 


ன்‌ மகன்‌ ஓவ்வொரு 

Zar ஷ்‌ 
பல்கர்‌ அமக 
காமில்‌ காலர்‌ i 
a அவர்‌ ட்டில்‌ பெருமை 


க ஈழ்வோருச்கு முத்துக்‌ 
மிலை நம்பித்தான்‌ அவர்கள து வாழ்க்கை 


19 


4 
நடக்கிறது. அத்தொழிலில்‌ நாட்டம்‌ கொண்டுள்ளாள்‌ அச்குழந்தையின்‌ தாய்‌. 
தன்‌ பிள்ளையும்‌ ஒரு காலத்தில்‌ முத்துச்‌ குளிக்கும்‌ தொழிலில்‌ சிறந்து விளங்குவ 
என கனவு காண்கிருள்‌. அவளது கற்பனை நெசுடித்துப்‌ பறக்கிறது. அவளது 
உள்‌ உணர்ச்சிகள்‌ பாடலாக மலர்கின்றன. 4! மூணு கப்பல்‌ கொடி பிடிக்க, முத்துக்‌ 
சுப்பல்‌ ஓடிவர, மூழ்கிக்‌ குளிச்சி முத்தெடுக்கும்‌ மூத்தவனே கண்ணுறங்கு !' என்று, 
அவளது கனவலைகள்‌ இன்னிசையாக எழுகின்றன. முத்துக்குளிக்கும்‌ தொழிலைக்‌ 
குலத்தொழிலாகக்‌ கொண்ட தாய்‌, தனது மசனுக்குக்‌ கொற்கை, குலசேகரப்‌ 
பட்டினம்‌, தூத்துக்குடி ஆயெ துறைமுகத்தின்‌ நெப்பையும்‌ முத்துச்குளிக்கும்‌. 
விதத்தையும்‌ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும்‌ முறையையும்‌, தென்மதுரை வீதி 
களில்‌ விற்பனைச்‌ செய்யும்‌ பாங்கையும்‌ பாடுகிறாள்‌ 


தாய்‌ பாடுகிறாள்‌ குழந்தை உறங்குகிறது குழந்தையை உறங்கச்‌ செய்த 
தாலாட்டுப்‌ பாடலை நோக்குவோம்‌ 


ஆராரோ ஆரிரரோ 

ஆராரோ ஆரிரரோ 

ஆறோ பெருகி வர 

அைகடலும்‌ பொங்வெர 

அலைகடலின்‌ சுரையினிலே 

அராபிய கப்பல்‌ வரும்‌ -அதில்‌ 

அழகான குதுர வரும்‌--அது 

ஆயிரம்‌ வெலை மதிச்சி 

ஆணிமுத்து வாங்கிப்‌ போகும்‌ 

ரெண்டு கப்பல்‌ கொடி பிடிக்க 

ரெட்டை மச்சம்‌ அசைஞ்சு வர 

லகுவாக எடுத்த முத்தோ 

எளவரசே கண்ணுறங்கு 

கொற்கைத்‌ தொறை முகத்தில்‌-கண்ணே நீ 
கொண்டு வந்க கெட்டி முத்தோ 

குலசேகர பட்டினத்தில்‌ -கண்ணே நீ 
குளிச்சு எடுத்த முத்தோ 

தூக்துச்‌ குடித்‌ கொறை முகத்தில்‌ - கண்ணே நீ 
துணிஞ்சு எடுக்க முக்தோ 

வங்காளக்‌ கடலிலேகண்ணே நீ 

வாரி வந்த நல்ல முத்தோ 

வீதி பெருவழியில்‌ -கண்ணே நீ 

வித்து வத்த வங்க முத்தோ 

ரோமாபுரி கேசத்திலே--சண்ணே நீ 
ரோந்து வந்த பாண்டி முத்தோ 
கெள்மதுரை வீதியிலே கண்ணே நீ 
தெரிந்தெடுத்த நல்ல முத்தோ 

முன்னூறு மு.த்திலே - கண்ணே நீ ES 
ஈறழ்கி எடுத்த முத்தோ 

நாரைறு' முத்திலேகண்ணே நீ 

நடந்து வந்த நல்ல முத்தோ 4 


ஐநூறு முத்திலே- கண்ணே நீ 


"து 20 


அஞ்சாம வந்த முத்தோ 
அறநூறு முத்தலே-சண்ணே நீ 
அழகாக வந்த முத்தோ 
எழநாறு முத்திலே-கண்ணே தீ, 
எழிலாக வந்த முத்தோ 
மூணு சுப்பல்‌ கொடி பிடிச்சு 
முத்துக்‌ கப்பல்‌ ஓடி வர 
மூழ்‌ி குளிச்சி மு.த்தெடுக்கும்‌ 
மூத்தவனே கண்ணுறங்கு. 
அத்தை அடிச்சாளோ 
அனிச்சம்‌ பூச்செண்டாலே 
அம்மான்‌ அடிச்சானே 
அணிமுத்துச்‌ சரத்தாலே 
அடிச்சாரை சொல்லியமு 
ஆக்கனையும்‌ செஞ்சிடுவோம்‌ 
பாட்டி அடிச்சாளோ 
பால்‌ முத்துச்‌ சரத்தாலே 
பாண்டியரே உன்‌ மாமன்‌ 
பாலகனே கண்ணுறங்கு? 


குறிப்பு: மேற்குறித்த தாலாட்டுப்‌ பாடல்‌ நெல்லை மாவட்டதில்‌ ஏரல்‌ பகுதியில்‌ 
பாடப்படுகிறது. இப்பகுதி கடற்பகுதியை ஒட்டிய நெய்தல்‌ நிலப்‌ பகுதியாகும்‌. 
ஏரன்‌, முக்காணி, காயல்பட்டினம்‌, தூத்துக்குடி ஆசிய ஊர்களில்‌ உள்ள ர 
ன ர ர ம கலவாத ர அன. இட்பாடனத்‌. முத்துச்‌ 
்‌ 2 ! ்‌ ்‌ தீகாலும்‌ ஏற்படும்‌ சிறப்பைக்‌ காண்கிறோம்‌ 
இப்பாடல்‌ இ.பி 2-ஆம்‌ நூற்றாண்டில்‌ சிறந்து விளங்கிய கொற்கைத்‌ துறைமுகத்‌ 
அதவும்‌, இ. பி. 12-13-ஆம்‌ நூற்றாண்டில்‌ றந்து விளங்கிய ப்ளட்‌ பீடத்‌ He ட்‌ 
தையும்‌, 20-ஆம்‌ நூற்றாண்டில்‌ துறைநகராக விளங்கும்‌ தூத்துக்குடியைப்‌ றி ம்‌ 
குறிக்கிறது எனவே இப்பாடல்‌ எக்காலத்தில்‌ எழுந்தது க த்‌ ர்‌ ட்‌ 
மாக கூறமுடியாது. ஆனால்‌ கொற்கை துனறைமேகுத்தைப்‌ ன ல டட 
ரோமபுரி ஆகிய அயல்நாடுகளோடு கடல்‌ வாணிகத்‌ ண்ட்‌ ய்‌ 
கத்‌ அ இட்ட ததியில்‌ செய்த அற்வ்ரய்வுக்கும்‌ பிறகுதான்‌ 

1 நரிய வர்‌ த 5 2 
படுவது சிறப்பாகவும்‌ ப்பட்ட உ ணின்‌ அரக்கி NE பாடலில்‌ காணப்‌ 
டிற்குப்‌ பிறத இப்பாடல்‌ தோன்றியிநக்கலாம்‌; | வேளை டி.பி 18-ஆம்‌ நூற்றாண்‌ 
இனரால்‌ பாடப்பட்டு வந்திருக்கலாம்‌ அல்வா அலலது வழிவழியாக ஒரு குலத்‌ 
வத்‌இருந்தரல்‌ இப்பாடல்‌ தமிழ்‌ இலக்கியத்‌இந்‌ வழிவழியாக பாடப்பட்டு 
செய்தியைத்‌ சருறெது எனக்‌ கருதலாம்‌, மே க வாலாற்றிற்கும்‌ அரிய 
இப்பாடல்‌ ஒரு இனத்தில்‌ மட்டும்‌ வழங்கப்படுகிற ட்‌ குதியில்‌ ஆய்வு செய்வோர்‌ 
பாடப்படுகிறதா என ஆய்வு செய்தல்‌ கின்‌ ்‌ அல்லது எல்லோராலும்‌ 
| 1 பண்பாட்டைக்‌ கணிக்க பம உத்தி இது தமிழக மக்களின்‌ 
௫ சான்றாக அமையும்‌ எனச்‌ 


பல 


பு பற்றியும்‌ இ.பி 18-ம்‌ 












ர்வ நாட்டுப்‌ பாடல்கள்‌, பக்கம்‌ 81 (சென்னை ட 


ஆசிரியர்க்கு அளி ்‌ 
எனிக்தவர்‌ இருமடு சரஸ்வடு அம்மாள்‌, ஏரல்‌, 


ஓலைப்பட்டயம்‌ : 


பிள்ளைத்‌ தமிழுக்குப்‌ பட்டயம்‌ 


(ஓலை நாயகன்‌” 


இறவாத இன்தமிழில்‌ பாடல்‌ பாடிய புலவருக்கு ஊர்‌ அளித்து, 
பொருள்‌ அளித்து போற்றுவது, சங்ககாலம்‌ முதல்‌ அண்மைக்‌ காலம்‌ வரை 
ஆண்ட தமிழ்‌ அரசர்களின்‌ மரபாகும்‌, அதுபோன்ற ஒரு அரிய 
தானத்தை இவ்வோலைப்‌ பட்டயம்‌ குறிக்கிறது. இது அடையாறு 
ஊ, வெ, சாமிநாதய்யர்‌ நூலகத்தில்‌ உள்ளது. இப்பட்டயத்தை 
எப்பொழுது படி எடுத்தார்கள்‌ என்ற செய்தி இடைக்கவில்லை, 


சக வருடம்‌ 1569 (1647 இ.பி., இருமலை நாயக்கர்‌ மதுரையில்‌ 
ஆண்டு கொண்டிருந்த காலம்‌) மல்லையூர்‌ சிற்றம்பலப்‌ பண்டாரம்‌ என்ப 
வர்‌ இப்பிள்ளைத்‌ தமிழ்‌ பாடினார்‌, இவர்‌ தொண்டை நாட்டு மல்லை 
யூரைச்‌ சேர்ந்தவர்‌. தில்லைநாயகப்‌ பண்டாரம்‌ என்பவரின்‌ மகன்‌ 
சிறந்த கவி. இவர்‌ பாடிய பிள்ளைத்‌ தமிழின்‌ பாட்டுடைத்‌ தலைவன்‌ 
மருங்காபுரி வீரபூச்சய நாயக்கர்‌ என்பவர்‌, அவர்‌ இப்பிள்ளைத்‌ தமிழின்‌ 
நயன்‌ கண்டு சிற்றம்பலக்‌ கவிராயருக்கு இரண்டு ஊர்களைக்‌ தானமாக 
அளித்தார்‌. கானம்‌ கொடுக்கப்பட்ட ஊர்கள்‌ கண்ணம்மங்கலப்பட்டி, 
காரைச்சூரான்பட்டி என்பவையாகும்‌ இவ்விரண்டு ஊர்களும்‌ பாடல்‌ 
பாடிய சிற்றம்பல பண்டாரத்துக்கு சர்வமானியமாக அளிக்கப்பட்டன, 
இவ்வோலைப்பட்டயம்‌ உண்மை பட்டயமாகவும்‌ வரலாற்றுச்‌ இறப்பு 
உடையதாகவும்‌ காணப்படுகிறது இப்பட்டயத்தை முதலில்‌ காண்போம்‌. 
அதன்‌ வரலாற்றுச்‌ செய்திகளை இறுதியில்‌ காண்போம்‌, 


பட்டயம்‌ : 
உ 
சிவமயம்‌ 


ஸ்வஸ்தி ஸ்ரீ சாலிவாகன சகாப்தம்‌ ௧௫௭௭. இதன்மேல்‌ செல்லா 
நின்ற சருவசித்து வருடம்‌ வைகாசி மீ ம்‌ எவ சுபவாரமும்‌ சுபநட்சத்‌ 
இரமும்‌ சுபயோக (சுபதின)மும்‌ பெற்ற சுபதினத்தில்‌ 


க 

சஞ்ஞை வாரகுலவரன அந்தம பிறகண்டன்‌ சம்மடி நாராயணன்‌ 
உரிகொல்‌ சுரதாணன்‌ பஞ்சவானப்‌ பாவாடையான்‌ ராயார்‌ குத்தமுண்டன்‌ 
ராசாதிராசன்‌ ராசசெம்பீரன்‌ ராசமார்த்தாண்டன்‌ ராசசிரே ரமணி 
மருங்கையம்‌ பதியான்‌ மருவலர்கேசரி ராசவேசியா புயங்கன்‌ பாலாறுடை 


2 


த வேழ மாமலையான்‌ ஒரு சொல்‌ வாசகரான ஸ்ரீ இருமலைப்‌ பூச்சய 
நாயக்கரவர்கள்‌ குமாரரான விரப்பபூச்சய நாயக்கர்‌ 


மல்லையூர்த்‌ இல்லை நாயக்க பண்டாரத்தின்‌ குமாரன்‌ சிற்றம்பலப்‌ 
பண்டாரத்துக்கு தாம்‌ தருமசாதனம்‌ கொடுத்தபடி 


தாம்‌, பிள்ளைப்‌ பிரபந்தம்‌ பாடி யரங்கேற்றுகையில்‌ சர்வ 
மாணியமாகக்‌ கட்டளையிட்டது 


நம்மிடசீர்மைத்‌ தளவை நாட்டில்‌ அழிய நாவலூரைச்‌ சேர்ந்த 
கிராமத்துக்கு எல்லையாவது 


அழகிய நல்லூர்‌ வயலுக்குக்‌ கிழக்கு இதன்‌ வடக்குக்‌ சுவிராசன்‌ 
ஏரித்‌ தென்‌ கலிங்குக்கு தெற்கு இதன்‌ கிழக்கு கொத்தர்குடி கண்மாய்‌ 
குட்டிவிளாமேட்டுக்கு மேற்கு இதன்‌ தெற்கு அலங்காரபும்‌ கண்மாய்‌ நீர்‌ 
பிடிக்கும்‌ பாதைக்கும்‌ வடக்கு இதன்‌ மேற்கு சொக்கநாதன்‌ ஏரி வடகலிங்‌ 
குக்‌ குரங்குப்பட்டரைக்கு வடக்கு இந்த நான்‌ கெல்லைக்‌ குட்பட்ட 
கண்ணமங்கலப்‌ பட்டியும்‌ 


இதன்‌ கிழக்குக்‌ கண்ட ரொமத்துக்கு எல்லையாவது 


பெருமாக்கி ஊருணிச்‌ சூலக்கல்லுக்கு நெக்கு இதன்‌ வடக்கு 
கொத்தாகுடி வயல்‌ சத்நிநாதன்‌ பள்ளச்‌ சூலக்கல்லுக்கு மசுவேக நதிக்குந்‌ 
தெற்கு இதன்‌ கிழக்கு கோவிலான்‌ வயல்‌ பெ | i 
கல்லுக்கும்‌ முள்ளிப்‌ பள்ளம்‌ சூலக்கல்லுக்கும்‌ போட்டப்‌ புஞசையெல்லைப்‌ 
பள்ளத்துக்கு மேற்கு சூத்திரம்‌ பட்டி புஞ்சைக்கும்‌ ள்‌ 
நீர்‌ பிடிப்பாதைக்கும்‌ வடக்கு இதன்‌ ்‌ 3 


வகு கற்கக்‌ இந்து நான்கெ்க்‌ ல்‌ 
த ௫ ழக்கு இந்த நான்கெல்லைக்‌ குட்பட்ட காரைச்‌ சூரான்பட்டி 


நவரப்புப்‌ பாதைச்‌ சூலச்‌ 


காப்புக்குடி கண்மாய்‌ 
ரூ ம்‌ ர. ம [ 
மைற்கு அலங்காரபுரம்‌ வயல்‌ 


இந்த இரண்டு கிராமத்தைச்‌ சேர்ந்‌ 
ர . பட ஈத்த ஓ, யு மாவடை பயம்‌ 
படுக்கை இட்டுத்திடல்‌ மேல்நோக்கிய மரம்‌ கீழ்‌ நோக்கிய னா று ஜலதரு 
பாசாணம்‌ நிதி நிட்சேப முதலாதிய தும்‌ சர்வமானியக்‌ பக்‌ ட்ட 
படியினாலே £ கட்டளையிட்ட 


சந்திரா இத்தவரை 


புத்ரகோர்‌ ர ்‌ 
அணடைைலித்துச்‌ கொள்‌ ரம்‌ 


ட சர்வமாணியமாக்‌ 
ளக கடவராகவும்‌ 


இந்தத்‌ தர்மத்தைப்‌ பரிபாலனம்‌ 
மேத யாகம்‌ பண்ணப்‌ பட்ட பல, 


இதற்கு அகிதம்‌ பண்ணின பே. 
பசுவைக்‌ கொன்ற தோஷத்திற்கு பே “எள்‌ கங்கைக்‌ கரையில்‌ காராம்‌ 


\ 23 தக்கம்‌ 


13 
தருவள ரிந்திரன்‌ வீரப்பூச்சய LIS 


சாமி யெங்‌ கோன்‌ க 32 
பொருணிறை பிள்ளைத்‌ தமிழ்ப்‌ ATL அபு 
பந்தம்‌ புகன்றதற்காய்‌ 
அருள்‌ கொள்‌ சிற்றம்பல வாணர்க்குக்‌ 
காரைச்‌ ரூ ரான்பட்டியும்‌ 
வருகண்ண மங்கலப்‌ பட்டியு 


மீய்ந்தனன்‌ வாழியவே. 


இப்பட்டயப்‌ படியின்‌ இறுதியில்‌ மல்லையூர்‌ சற்றம்பலப்‌ பண்டா 
ரத்தின்‌ பட்டயம்‌ 258 வருடத்திற்கு முந்தியது என்னும்‌ குறிப்பு உள்ளது. 
இச்சிற்றம்பலப்‌ பண்டாரம்‌ யார்‌? 


இவரே மிதிலைப்பட்டி சிற்றம்பலக்‌ கவிராயர்‌ எனப்‌ புகழ்‌ பெற்ற 
வர்‌. இறந்த தமிழ்க்‌ கவிஞர்‌. பிள்ளைத்‌ தமிழ்‌, கோவை, அந்தாதி, 
விறலிவிடுதாது, உலா ஆகிய பலதுறைப்‌ பாடல்களும்‌ பாடி புகழ்பெற்ற 
வர்‌. இப்பாடல்கள்‌ அன்று வாழ்ந்த குறுநிலத்‌ தலைவர்களைப்‌ பற்றியவை 
ஆதலின்‌ வரலாற்று இலக்கியங்களாகும்‌, அக்கால குறுநிலத்‌ தலைவர்‌ 
களில்‌ விஜயரகுநாத சேதுபதி, சேலம்‌ கட்டி முதலி, முதலியோர்‌ குறிப்‌ 
பிடத்தக்கவர்கள்‌. 


சாமிநாதய்யர்‌ நூலகத்தில்‌! 804 எண்ணிட்ட “இவந்தெழுந்த 
பல்லவராயன்‌ உலா ”' என்னும்‌ சுவடி ஒன்று உள்ளது. நூல்‌ முழுவதும்‌ 
உள்ளது. “ஆரியர்‌ பெயர்‌ தெரியவில்லை” என அட்டவணைக்‌ குறிப்பில்‌ 
அச்சிடப்பட்டுள்ள அ. இல்வுலாவின்‌ பாட்டுடைத்‌ தலைவன்‌ சவக்கெழுந்த 
பல்லவராயன்‌ மல்லையைச்‌ சேர்ந்தவன்‌ என அறிகிறோம்‌. இந்நாலைய்‌ 
பாடியவரும்‌ முன்னர்‌ குறித்த சிற்றம்பலக்‌ சுவிராயரே. சிற்றம்பலக்‌ 
கவிராயரைப்‌ பற்றிய ஊ. வெ, சாமிநாதய்யர்‌ அவர்களின்‌ குறிப்பு 
மிகவும்‌ பயனுடையதாய்‌ உள்ளது. இதை அச்சிட சம்மதித்த 
ஊ. வெ. சாமிநாதய்யர்‌ நாலகத்தாருக்கும்‌, சிறப்பாக அதன்‌ உ தவிப்‌ 
பேணுநர்‌ இரு இராமன்‌ அவர்களுக்கும்‌ எமது நன்றி! 


சாமிநாதய்யர்‌ குறிப்பு : 
சாலி . ௧௫௭0 மிதிலைப்பட்டிச்‌ சிற்றம்பலக்‌ கவிராயர்‌ 


இவருடைய தந்சையார்‌ பெயர்‌ தில்லையாடிய (பிள்ளை என்பது, 
அவருடைய பிதிரார்ததெமான ஊர்‌ தொண்டை. நாட்டிலுள்ள மல்லை 
யென்பது, டெ இல்லையாடியா பிள்ளை யென்பவர்‌ பாலைவனம்‌ ஐமித்தா 
ராய வணங்காமுடிப்‌ பண்டாரத்தார்‌ ஒருவருடன்‌ அவ்வூருக்கு வந்து 
அந்த ஜமீன்‌ ஸ்தானாதிபதி வேலையில்‌ இருந்தார்‌. அவருக்கு நடராஜ 
மூர்த்தியினிடத்து அன்பு மிகுதியாக இருந்ததைப்‌ பற்றி இவருக்கு இப்‌ 
பெயர்‌ இடப்பட்டது, இவருடைய ஆசிரியர்‌ சதாசிவர்‌ என்பவர்‌. சதா 


த்ரி 24 


வதேசிகர்‌ என்பவர்‌ வைத்தியநாத தேசிசருடைய புத்திரர்‌. அது பில்‌ 
அரும்‌ பாடலால்‌ விளங்குகின்றது. 
கூடுஞ்சபையிற்‌ கவிவாணர்‌ தங்களைக்‌ கோளரி போற்‌ 
சாடுஞ்‌ சதாசிவ சற்குரு பாற்றமிழ்‌ தானுங்கற்றுப்‌ 
பாடும்‌ புலவர்களானோரும்‌ செம்மல்‌ பட்டியெனும்‌ 
காடுஞ்‌ செடியும்‌ இலக்கணங்‌ காவியம்‌ கற்றதுவே. 
[இலக்கண விளக்கப்‌ பதிப்புரை ௪ ம்‌ பக்கம்‌ பார்க்க] 


இவருடைய காலம்‌ சாலிவாகன சகாத்தம்‌ . , . என்று வேங்கட 
தாயக்கர்‌, கொடுத்த ஓலைப்‌ பட்டயத்தாற்றெரிகன்‌ றது, சதரசிவ சற்குரு 
வென்றது இலக்கண விளக்கம்‌ வைத்திய நாத தேசிகரின்‌ புத்திரரை, 


பாலைவனம்‌ ஜமீன்‌ தாராகிய அருணாசல வணங்கா முடியார்‌ புத்ர 
ரான ஆண்டவராய வணங்காமுடிப்‌ பண்டாரத்தார்‌ மீது லை பிரபந்தங்‌ 
களும்‌ தனிப்பாடல்களும்‌ செய்தனர்‌. அவர்‌ யானை முதலிய பரிசுகள்‌ 
அளித்தார்‌ (யானை கட்டிய கல்‌ இவர்‌ வீட்டுக்கு மேற்கில்‌ இன்றும்‌ 
காணப்படுகிறது. சிவிகை தண்டிகையுமுண்டு ) அப்பால்‌ சே து சமஸ்‌ 
தானம்‌ சென்று இரகுநாத ஸேதுபதியின்‌ மீது... என்னும்‌ 
செய்யுளைப்பாடி அவரால்‌ நன்கு மதிக்கப்பட்டு இராசசிங்கமங்கலம்‌ 
என்னும்‌ ராமம்‌ பெற்றார்‌. அவ்வூரிலுள்ள ஏரியின்‌ 48 மடைகளுள்‌ ஒரு 
மடைப்‌ பாய்ச்சல்‌ நிலத்தை இராமநாத ஸ்வாமிக்‌ கம்‌ மற்றொரு மடைப்‌ 
பாய்ச்சனிலத்தை அக்கிரகாரத்தாருக்கும்‌ தானஞ்‌ செய்து ன அம்மடைத்‌ 
தலைப்பில்‌ தம்முடைய பெயரைத்‌ தானஞ்‌ செய்ததற்கு நிகுறியாகக்‌ கல்லில்‌ 
தாட்டியிருக்கின்‌ றனர்‌ அப்பால்‌ அவ்வூரிலேயே இருந்தார்‌. மந்திரியின்‌ 
த ்‌ 5... - 5 ௪ ்‌ 
து எதா சேதுபதி இவரிடம்‌ வந்து பெ ரொமத்தை வாங்க 
ம சிற்றம்பலவன்‌ இருஞான சம்பந்தன்‌ 
சலி அமிமுக்‌ குரையாணி...வெ ற்றிபுனை 
2தவைரகு நாதனுக்குச்‌ செல்வப்‌ பி ஈவென3 
பூவுலகில்‌ வந்தானிப்‌ போது” தல்‌ 
என்னும்‌ வெண்பாவைச்‌ சொன்னார்‌ ; “த்‌ த 
விரும்பிய குறிப்பை புணர்ந்து ழே றொ தெக்கேட்டுக்‌. இராமத்ன ன 
விட்டு கவிராயர்‌ சொன்ன பாடல்‌;- “அதத்‌ கொடுத்து 
வள்ளைக்‌ ௧௬ மேதிகு கட்டிய கேனை ன்‌ 
வாய்க்கண்மணியே மோகத்‌. தி 
கிள்ளை மொழிச்‌ சியர்வேளே சே துபதி 
1 » எகுநாதா சேண்மேர 
எள்ளை நிக ரறியாத வெள்ளையினித்‌ த 
யென்றா லந்தப்‌ சத்தை 
மறந்தோர்க்குக்‌ க 
ஒரேழு பிறப்புந்‌ தானே 









25 


க 

(தளவாய்‌ சேதுபடி-ரகுநாதர்‌ தந்தை) சேதுபதி யதற்குப்‌ பிரதி 

யாகக்‌ கொடுத்த ரொமங்கள்‌. த, நாகரத்தினப்‌ பள்ளம்‌ ௨, நாரத்தம்‌ 

பள்ளம்‌ ௩, கொற்றமங்கலம்‌, ௪. பிள்ளையார்பட்டி இன்னும்‌ லை, 
௫. ரேகனார்ப்பட்டு ௯, மறவணியேந்தல்‌, 


இவற்றுள்‌ மறவணியேற்தல்‌ என்னும்‌ கிராமத்தைச்‌ இதம்பர 
நடேசருக்குக்‌ கொடுத்து விட்டு அடியிற்‌ குறித்த பாடலையும்‌ நடராஜ 
மூர்த்தியையும்‌ தம்மையும்‌ ஒடி யூர்க்‌ சும்மாய்க்‌ சுரையில்‌ கல்லிலமைத்த 
னர்‌. (ஓடி ஏந்தல்‌ மிதிலைப்‌ பட்டிக்குக்‌ இழிக்கே 2 மைல்‌), 


தென்னன்‌ விசயரகுநாதச்‌ சேதுபதி 
மன்னன்‌ கனகசபை வானருக்கு-- இன்னிலமேல்‌ 
இந்திரவி யுள்ளமட்டுமே நடக்கக்‌ கற்போட்டுத்‌ 


தந்தான்‌ மறவணி யேந்‌ தல்‌ 


மருங்காபுரியைச்‌ சார்ந்த செம்மலபட்டியை அடைந்து தாம்‌ அதில்‌ 
தோரணம்‌ நாட்டி அனுபவிப்பாராய்த்‌ தங்கி அங்குள்ள எல்லாருக்கும்‌. 
தமிழ்‌ கற்பித்து வந்தனர்‌; அப்போது மருங்காபுரி ஜமீந்தார்‌ வந்து மாடு 
மேய்ப்பான்‌ முதல்‌ யாரும்‌ சைவ ஓழுக்கத்தோடு மிக்க படிப்புள்ளவராக 
இருப்பதை யறிந்து வியந்து புலவனாக்குடி முதலிய சல இராமங்களை 
யளித்தனர்‌ தேனி மலையில்‌ முருகக்‌ கடவுளைப்‌ பிரதிஷ்டித்து அக்‌ 
கோயிலுக்கு ஓரேந்தலை விட்டு விட்டனர்‌, அப்பால்‌ பிரான்மலை சென்று 
இருந்து கொண்டு ஹெ ஸ்தல புராணம்‌ முதலிய நூல்கக£ப்‌ பாடினர்‌, 





ந. பிரான்மலைப்‌ புராணம்‌ 
அ, டெ. கழி நெடில்‌ மீ 
அங்கே இறந்து போயினர்‌, 


இருநெல்வேலி சென்று அங்கே இருந்த மூவரையன்‌ என்னும்‌ 
பிரபுவின்‌ மீது வண்ணமும்‌ விறலிவிடு தூதும்‌ கோவையும்‌ பாடி லெ 
இராமங்கள்‌ பெற்று ஸ்ரீ வேணுவனவிங்க மூர்த்திக்குக்‌ கொடுத்து விட்டனர்‌. 


சேலத்திலிருந்து கட்டியப்ப முதலியை அடைந்து அவரால்‌ நன்கு 
மதிக்கப்பெற்று அவர்‌ மகளுக்குத்‌ தமிழ்‌ சொல்லி வைத்தனர்‌. 


பிரான்மலைக்கு மேற்கே 15 மயிலிலுள்ள நத்தம்‌ ஜமீந்தார்‌ மீது 
வருக்கக்கோவையும்‌ வேறு லெ பிரபந்தங்களும்‌ பாடி புசாரிப்பட்டி 
என்னுங்‌ ரொமத்தில்‌ இரண்டேந்தல்‌ பெற்றார்‌ அங்கே ஆய்வி ணி 
என்று ஓன்று வெட்டுவித்து அதன்‌ கரையில்‌ வியைகப்‌ பிரதில்‌ ஹி 
செய்வித்து பூசைக்காக ஒரேந்தலை விட்டு விட்டார்‌. டே இராமம்‌ கட்‌ 
தற்குரிய பட்டயத்தில்‌ உள்ள பாடல்‌ :- 


26 


காநிக ராங்‌ கொடைச்‌ சொக்கலிங்‌ கையன்‌ 
கனிந்‌ தொழுகுந்‌ 

தேனி ங்க? சச்கோனை! கொண்டு சிற்‌ 
றம்பலம்‌ பால்‌ 

தானியநெல்விளை பூசாரிபட்டி 
குனைச்‌ சருவ 

மானிய மீந்தன னீடூழி காலமும்‌ 
வாழ்க வென்றே, 


இவர்‌ செய்த நூல்கள்‌ : 

௧, ஆண்டவ ராயன்‌ கோவை--செய்யுள்‌ ௫0௨. 
பெருந்துறை ஆன்ம நாதர்‌ யமக வந்தாதி 
ஆண்டவ ராயன்‌ கட்டளைக்‌ கலிப்பா மே. 
விருத்தம்‌-௫ டெ. 
கட்டளைக்‌ சுலித்துறை- மெ 
கொச்சகங்கள்‌-— ழி 
மகா நவமி விருத்தங்கள்‌ மே 
௮. வெண்பாக்கள்‌ ஷே 
டை ஆண்டவ ராயன்‌ மகன்‌ குழந்தைத்துரை மீது பலகவி 
ஆண்டவ ராயன்‌ வண்ணம்‌ 
கக, டி கமுக விருத்தம்‌--௧0 
௧௨. பிரான்மலைப்‌ புராணம்‌ 


8987 


பிரான்மலை மங்கைபாகக்‌ கடவுள்‌ விருத்தம்‌ ௧0 
௧௪, மூவரையன்‌ வண்ணம்‌ 

கடு. மூவரையன்‌ (வீரைத்திருவேங்கடநாதன்‌) விறலி விடு தூது 
சிவந்தெழுந்த பல்லவராயனுலா 

கள. இடி பிள்ளைத்‌ தமிழ்‌ 

௧௮. மருங்காபுரி வீரப்பூச்சிய நாயகர்‌ கோவை 

௧௯... ஜே பிள்ளைத்‌ தமிழ்‌ 


க, 


இவர்‌ மிக்க கொடையாளியா ௧௨ ; ட 
்‌ ்‌ 5 ॥யாகவு மிருந்‌ ய | ரா லு 
கொண்டாடப்பட்டுள்ளார்‌, ருந்தது பற்றிப்‌ பலராலு 


EE 

டாக்டர்‌ மு. வரதராசனார்‌ அவர்கள்‌ 

த்து முதலிதழ்‌ பற்றி; 
“கல்வெட்டு காலாண்டு இத 


லுள்ள கட்டுரைகள்‌ பயனுள்ள ப வரப்பெற்றேன்‌. இச 
தங்கள்‌ முயற்சி வெல்க ' க கருத்துகளாக உள்ள 


ப பட அடு தக க வவட 


மகன்‌ தந்தைக்கு நடுவித்த கல்‌ 


கு. தாமோதரன்‌, எம்‌, ஏ., 


பதிவு அலுவலர்‌, 


போரில்‌ விழும்புண்‌ ஏற்று வீரமரணமடைந்த வீரர்களுக்கும்‌, ஆதிரைகளை 
மீட்டு எறிந்துபட்ட்‌ மறவர்களுக்கும்‌ புலியுடன்‌ பொருது லிழ்ந்துபட்ட மாவீரர்‌ 
கணக்கும்‌ நடுகற்கள்‌ எடுக்கப்பட்டன. மனிதர்களுக்கு மட்டுமின்றி விலங்கெங்‌ 
களுக்கும்‌ கல்‌ நடப்பட்டன. பல்லவ மன்னன்‌ முதலாம்‌ மகேந்திரவர்மனின்‌ 
காலத்தைச்‌ சார்ந்த (இ.பி. 7-ஆம்‌ நூற்றாண்டு), எடுத்‌.தனூரில்‌ கிடைத்துள்ள ஒரு 
சுல்வெட்டு பாண அரசருடைய மருமக்கள்‌ பொற்றொக்கையாரின்‌ இளமகன்‌ கருந்‌ 
தேவக்கத்தி என்பவன்‌ தன்னுடைய எருமைகளைக்‌ காந்திருந்தபொழுது வீரமரணம்‌ 
அடைந்தான்‌. அவன்‌ அருகில்‌ இருந்த கோவிவன்‌ என்னும்‌ பெயரை உடைய நாய்‌ 
இரு கள்ளர்களைக்‌ கடித்துக்‌ காத்துநின்றது என்ற செய்தியினைக்‌ குறிக்கிறது. 
இறந்துபட்ட வீரனுக்கும்‌, காத்து நின்ற நாய்க்கும்‌ சேர்த்து கல்‌ நடப்பட்டது. 


அய்யப்பகேவனின்‌ ஆட்டக்‌ காலத்தில்‌ (சி.பி, 9-ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதி) 
பொறிக்கப்பட்ட ரெட்டியூரில்‌ கிடைத்துள்ள கல்வெட்டு வேனாட்டைச்‌ சார்ந்த 
இருசப்பையனார்‌ என்பவருடைய அடியவன்‌ அளய்குட்டி என்பான்‌ காட்டுப்‌ பன்றி 
யினைக்‌ குத்தி வீரமரணம்‌ அடைந்தான்‌ என்ற செய்தியினைக்‌ குறிக்கிறது. மரண 
மடைந்த இவனுக்கும்‌ கல்‌ எடுக்கப்பட்டது 


நடுகல்‌ யார்‌ யாருக்கு எடுக்கப்பட்டது என்பதை அறிவது போன்று, 
யாரால்‌ எடுக்கப்பட்டது என்பதை ஆய்தலும்‌ இன்றியமையாத ஒன்றாகும்‌ பெரும்‌ 
பான்மையான நடுகற்களில்‌ யாரால்‌ இக்கல்‌ நடப்பட்டது என்ற குறிப்பு காணப்‌ 
படவில்லை. கல்வெட்டின்‌ முடிவில்‌ "காக்க நீலன்‌ பூசல்‌ சென்று பட்ட கல்‌: 
"குன்றக்‌ கண்ணியார்‌ கல்‌', * அச்கந்கைகோடன்‌ கொறு விடுவித்துப்‌ பட்டான்‌ கல்‌ *, 
*வின்றன்‌ வடுகன்‌ புலி குத்திப்பட்டான்‌ கல்‌ ' என்று இறந்து பட்ட வீரர்களின்‌ 
பெயர்சுள்‌ பொறிக்கப்‌ பட்டிருப்பதால்‌, அவர்களுக்காக இக்கல்‌ நடப்பட்டிருக்க 
வேண்டும்‌ என்பது வெளிப்படை. 


ஒரு லெ கல்வெட்டுகளில்‌ யாரால்‌ யாருக்கு கல்‌ எடுக்கப்‌ பட்டத என்ற 
குறிப்பு காணப்படுகிறது. இந்த வகையில்‌ செ. கூடலூரில்‌ இடைத்துள்ள முதலாம்‌ 
மகேந்திரவர்மனின்‌ கல்வெட்டு மிகவும்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்தது. 


கல்வெட்டு : 


பாண அரசருடைய மருமக்களான சுந்த விண்ணஞர்‌ கூடலில்‌ ஆநிரை 
கவர்ந்தபோது பொன்னரம்பனார்‌ கொல்லகச்‌ சேவகன்‌ காகண்டி ஏண்ணாவன்‌ '! 
என்பான்‌ அவ்வாநிரைகளை மீட்டு வீரமரணம்‌ அடைந்தான்‌. வனுக்காக 
கூடலைச்‌ சேர்ந்த இளமக்கள்‌ கல்‌ நட்டுவித்தனர்‌ என்று குறிக்கிறது. 


இளமச்கள்‌ என்ற சொல்லுக்கு பணியாளர்கள்‌ அல்லது வீரர்கள்‌ என்று 
பொருள்‌ கொள்ளலாம்‌. எனவே இறந்தபட்ட வீரனின்‌ போர்‌ வீரர்கள்‌ அல்லது 
பணியாளர்கள்‌ இக்கல்லை எடுத்திருக்கலாம்‌, அல்லது இரமக்கள்‌ என்பது வயதில்‌ 
த்‌ கல்‌ ட்‌ கன்னை அம்ப ப வனப்‌ பப 


அட 








28 


பி 

சென்றவன்‌ ஒரு இளைஞனாக இருக்கலாம்‌. அவன்‌ விழுப்புண்‌ ஏற்று வீரமரணம்‌ 
அடைந்திருக்கலாம்‌, அவனுடைய வயதை ஒத்த இலைப்‌ அலுவ 
பறை சாற்றுகின்ற வகையில்‌ இந்தக்கல்லை எடுத்திருக்கலாம்‌. இறந்தபட்ட வீரனுக்‌ 
கும்‌, அவனுக்காகக்‌ கல்‌ எடுத்தவனுக்கும்‌ எந்தவித உறவு முறை க்கள்‌ ல்‌ 
மேற்குறிக்கப்பட்ட கல்வெட்டில்‌ குறிக்கப்படவில்லை. ஆனால்‌ ப கல இணய 
இறந்தவன்‌ யார்‌ என்பதும்‌, அவனுக்கும்‌ கல்‌ எடுப்பித்தவனுக்கும்‌ என்ன உறவு முறை 
இருந்தது என்பதும்‌ குறிக்கப்பட்டுள்ளன. 


அண்மையில்‌ தமிழ்‌ நாடு அரசு தொல்‌ பொருள்‌ ஆய்வுத்துறையினரால்‌ 
செல்லம்பட்டி என்ற ஊரில்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஒரு எ வ்டு மிகவும்‌ 
முக்கியத்தும்‌ வாய்ந்ததாகும்‌, தமிழ்‌ எழுத்துக்களில்‌ பொறிக்கப்பட்டுள்ள இக்கல்‌ 
வெட்டு இ.பி. 9-ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியைச்‌ சார்ந்தது. (சகரயாண்டு 8224 
78-௫, பி, 900). 


கல்வெட்டு: 


ஹி ஸ்ரீ சகரையாண்‌ டெண்ணூற்றிருபத்திரண்டாவது 
ஆதித்தன்‌ மகரத்தில்‌ நிற்க 

ஓயப்பதேவன்‌ னிராச்சியம்‌ மாளக்‌ 

கங்காணுமன்‌ மகன்‌ பிருதிபதியும்‌, நுளம்பன்‌ மகன்‌ 
இவமாரைய்யனும்‌ 

மறவர்குன்‌ றில்‌ லெறிந்த ஞான்‌ று தகடுருடைய மாவலிவாணராய 
ரடியான்‌ 

கடல்மாணிக்கன்‌ வெமாரைய்யனுக்காய்‌ எறிந்து பட்டார்‌ 

அவர்‌ பெரியம்‌ மகன்‌ மாதேவன்‌ நிக்கல்லு நடுவித்தான்‌ 

ஸ்ரீ மதியுளி " 


ஐயப்பதேவன்‌ என்ற மன்னன்‌ ஆட்சி செய்து வந்தான்‌. 
பகுதியினை ஆண்டு வந்தான்‌ என்பது குறிக்கப்படவில்லை, அந்த சமயத்தில்‌ 
கங்கா ணுமன்‌ னுடைய மகன்‌ பிருதிப இயும்‌, நுளம்பன்‌ என்பவனுடைய மகன்‌ 
திவமாரைய்யனும்‌ * மறவர்‌ குன்றில்‌ * எதிர்ந்தபோது போரிட்டனர்‌. அப்பொழுது 
கடூர்ப்‌ பகுதியை மாவலிவாண i 5 ்‌ ்‌ ்‌ ல்‌ 
தகடு | oo ன்‌ வாக படி என்பார்‌ ஆட்‌ செய்துவந்தார்‌. அவருடைய 
யான்‌ (சேவகன்‌) கடல்மாணிக்கன்‌ என்‌ i ப்பன்‌ ச 
ந போரிட்டு இறந்‌ ஊிக்கன்‌ என்பவன்‌ நுளம்பன்‌ மகன்‌ சிவெமாரைய்ய 
த்காக போரிட்‌( ப்ட்டான்‌ ம்‌ ்‌ ற ்‌ ப 
னு மந்து ன்‌. இறந்து பட்ட கடல்மாணிக்கன்‌ என்பவ 


னுடைய பீடும்‌ மம்‌ பொறித்து அவனுடைய பெரிய மகன்‌ மாதேவன்‌ என்பவன்‌ 
சல்‌ எடுப்பித்தான்‌ என்று கல்வெட்டு குறிக்கிறது. 


அவன்‌ .எந்தப்‌ 


** கடல்‌ மாணிக்கன்‌ சிவமாரைய்யனுக்காய்‌ எறிந்‌ 

ட்‌ டல்‌ ்‌ 2 எறிந்து பட்டார்‌, அவர்‌ பெரிய 
மகன்‌ மம்‌ அவன்‌, இக்கல்‌ நடுவித்தான்‌ * என்ற அடிகளை வைத்துக்‌ ரண்டு 
ஆராயும்‌ பொழுது இறந்தபட்ட வீரனுக்கு பல மக்கள்‌ இருத்‌ இருந்தாலும்‌ பெரிய 
மகனே 4 தன்னுடைய தந்தையின்‌ ஈமச்சடங்கை செய்ய வக்‌ 
பாட்டிற்கு உரியவன்‌. இக்கருத்தினை விளக்குடன்‌ ற. 
பக தண்ணிக்‌ மாதேவன்‌ என்பவன்‌ கன்னு 

நடுவித்திருக்கறான்‌. தந்தை இறந்த பிற க்குச்‌ 
்‌ கு அவனுக்குச்‌ செய்ய வேண்‌ 
சடங்கினை (ஈமச்சடங்கு) மூத்தப்‌ பிள்ளை (பெரிய னு பெய்க அதன்‌! ண்‌ 
மூட்டில்‌ வாழையடி வாழையாக இருந்து வரு, சத அ பத்த த 
தெள்ளிதின்‌ உணர்த்தி நிற்கின்றது. நகிறது என்பதை இக்கல்வெட்டு 

% 


டி 


வேண்டிய கடமைப்‌ 
வகையில்‌ குடல்‌ மாணிக்கனு 
டைய தந்தைக்காக இக்கல்லை 


29 


பன்னல, 





இறவாத இன்ப அன்பு வேண்டிப்பின்‌ வேண்டுகின்றார்‌ 
பிறவாமை வேண்டும்‌; மீண்டும்‌ பிறப்புண்டேல்‌ உன்னை என்றும்‌ 
மறவாமை வேண்டும்‌ ; இன்னும்‌ வேண்டு நான்‌ மகிழ்ந்து பாடி 


அறவா நீ ஆடும்‌ போதுன்‌ அடியின்‌ கீழிருக்க என்றார்‌. 


காரைக்கால்‌ அம்மையின்‌ இறையன்பையப்‌ போற்றுவாம்‌. 
மகர்‌ ஆடுகின்ற போது அவர்‌ அடியின்‌ 
திமிருக்கவேண்டும்‌ எ ன்‌ பதல்லவர ! இதோ தங்கைகொண்டசோழ ரத்தில்‌ 
இராஜேந்திரன்‌ எடுத்த கோயிலில்‌ ஆடவல்லபெருமானின்‌ அடியின்‌ கழ்‌: 
எலும்பும்‌ தோலுமாய்‌ கையிலே தாளம்‌ ஏந்தி ஆனந்த தாண்டவத்தை 
குண்டு மெய்மறந்‌்இருச்கும்‌ காரைக்கால்‌ அம்மை. சோழர்‌ தலைநகர்‌ கங்கை 
கொண்டசோழபுரத்தில்‌ இருக்கும்‌ இவ்வெழில்‌ ச ற்பத்தைக்‌ கண்டுதான்‌ 
சேச்சிழார்‌௮வ்வாறு பாடினாரோ ! 


என சேக்ழொர்‌ 
அம்மை வேண்டியது ௯ த்தாடும்‌ க. 





30 


புதிய செய்திகள்‌ : 
திருவையாறு 


இல்‌ உள்ள திருவையாற்றில்‌ ஐயாறப்பர்‌ கோயில்‌ 
அ ங்கி பக்கச்‌ சுவற்றில்‌ தெள்ளாற்றெறிந்த தற்திவர 
மனின்‌ கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுகாறும்‌ ள்‌. 
ஆதித்த சோழனால்‌ கட்டப்பட்டது என்ற கருத்து இருந்து னை 
இக்கோயில்‌ ஆதித்த சோழனால்‌ கட்டப்பட்டது எனில்‌ ப்தி 
இெறிந்த நந்திவர்மன்‌ காலத்தால்‌ பிற்பட்டவன்‌. தெள்ளாத்தெறிற்த 
நந்திவர்மன்‌ காலத்தால்‌ முற்பட்டவன்‌ எனில்‌ : வரவில்‌ ஆதித்த 
சோழனால்‌ கட்டப்பட்டதல்ல என்பதை இக்கல்வெட்டு முடிவு செய்வ தாக 
உள்ளது. 


கண்டுபிடிப்பு: இரு. இராசகோபால்‌, இத்துறை கல்வெட்டுப்‌ பயிற்சி நிறுவன 
மாணவர்‌. 


திருவதிகையில்‌ நுளம்பர்‌ சிலை 


தெள்ளாற்றெறிந்த நந்திவர்மன்‌ காலத்திற்கு (846-869) முன்‌ 
கட்டப்பெற்ற கோயில்‌ எட்டு வீரட்டானங்களுள்‌ ஒன்றான திருவதிகை, 
இங்கு தென்‌ திருச்சுற்று மாளிகையில்‌ இழக்கு நோக்கிய நிலையில்‌ உள்ள 
ஒரு சிற்பம்‌, துர்க்கை என்று இன்று வழங்கப்படுகிறது. 


தமிழகச்‌ சிற்பக்கலையினின்‌ றும்‌ மாறுபட்டுள்ள இது நுளம்பர்‌ கலைப்‌ 
பாணியில்‌ அமைந்தது, வழவழப்பாக அமைந்த இச்சிலையின்‌ உயரம்‌ 
சுமார்‌ 1 அடிதான்‌. பின்னால்‌ இம்மம்‌ நிற்க, 
ஊன்றி நிற்கிறாள்‌ நான்கு கரங்கள்‌ உள்ளன. மேலிரு கரங்கள்‌ 
சங்கும்‌ சக்கரமும்‌ ஏந்தியுள்ளன, கீமழிடக்கரம்‌ மஷைனைப்‌ பிடித்து 
வலக்கரத்தால்‌ சூலத்தை குத்தும்‌ நிலையில்‌ காணப்படுகிருள்‌. 


தேவி ஒரு காலை கீழே 


இதை சோழர்கள்‌ நூளம்பபாடியை டு 
சன்னமாக கொண்டு வந்திருக்க ே 
தூண்கள்‌ உள்ளன, 


வற்றி கண்டபோது வெற்றிச்‌ 
திருவையாற்றில்‌ நாளம்பர்‌ 

> ட முதல்‌ இராஜாஇராஜன்‌ சாளுக்கயத்‌ தலைநகர்‌ 
கல்யாணியை கைப்பற்றிய போது அங்கிருந்து கொண்டு வந்த துவாரபாலர்‌ 
ஒலை ஒன்று தாராசுரத்தில்‌ இருந்தது. இப்பொழுது தஞ்சைக்‌ கலைக்கூடத்தில்‌ 
டப ல வ oi ய்‌ றிச்‌ சின்னங்களாகக்‌ கொண்டு வரப்பெற்ற 
நபர்களில்‌ ல்‌ சாளுக்பெர்‌, நூளம்பர்‌ லைகள்‌ தமிழகத்தில்‌ 


வண்டும்‌. 


கண்டுபிடிப்பு: செல்வி மார்க்‌ 
பம்‌ ப்ட்‌ “ரண வர்க காந்த, இத்துறை கல்வெட்டுப்‌ பயிற்சி 





31 


புலியூரானில்‌ சமணத்திருமேனிகள்‌ 


_இராமனாதபுரம்‌ மாவட்டத்திற்குட்பட்ட அருப்புக்கோட்டை 
வட்டத்துள்‌ இருச்சுழியலுக்கு ஆறு மி. மேற்காக உள்ள புலியூரான்‌ 
என்னும்‌ ஊரின்‌ தென்‌ மேற்குப்‌ பகுதியில்‌ இழக்கு மேற்காகச்‌ செல்லும்‌ 
வண்டிப்‌ பாதை ஒன்றின்‌ வடக்குப்‌ பக்கத்தில்‌ இரண்டு சமணத்திருமேனி 
கள்‌ காணப்படுகின்றன. தலைக்கு மேல்‌ ஐந்தலை அரவத்துடன்‌ அமர்ந்த 
நிலையில்‌ காட்சி தரும்‌ பார்சுவநாதரும்‌, தலைக்கு மேல்‌ முக்குடை திகழ 
அரியணையில்‌ அமர்ந்தவராக திர்த்தங்கரர்‌ ஒருவரும்‌ வடக்கு நோக்கிய 
வராக காட்சிதர. இக்கற்றிருமேனிகளை ஊரார்‌ * அமணப்பசாமி ' என்று 
அழைக்கின்‌ றனர்‌, கழுகுமலை, கீழச்குயில்க்குடி, முத்துப்பட்டி, சோழ 
வாண்டிபுரம்‌, பள்ளிமடம்‌, ஆயெ ஊர்க்‌ கல்வெட்டுகளில்‌ குறிக்கப்படும்‌ 
“குறண்டி திருக்காட்டாம்பள்ளி * என்ற சமணப்‌ பள்ளியும்‌ இதே 
அருப்புக்கோட்டை வட்டத்திற்குட்பட்டே இருந்திருக்கவேண்டும்‌ என்ற 
கருத்து ஈண்டு எண்ணற்குறியது, 


கண்டுபிடிப்பு : இரு. இராசேந்திரன்‌, இத்துறை கல்வெட்டுப்‌ பயிற்சி 
நிறுவன மாணவர்‌. 








திருமலை ச. 


வடார்க்காடு மாவட்டம்‌ போளூர்‌ வட்டம்‌ 
இருமலையில்‌ உள்ள சமணக்‌ கோயிலில்‌ மூன்று புதிய 
கல்வெட்டுகள்‌ கண்டறியப்பட்டிருக்கின்றன, இங்கு 
மும்முடிச்‌ சோழன்‌ மனைவி இலாடமாதேவியின்‌ 
தந்தை நிக்குந்தமாச்சயன்‌ அவன்‌ தந்தை விக்கடி 
அரைசர்‌ பெயரால்‌ தர்மம்‌ அளித்துள்ளதைக்‌ கூறு 
இறது, ஒரு சுல்வெட்டு, மற்றொரு கல்வெட்டு இராட்‌ 
டிரகூட மன்னன்‌ மூன்றாம்‌ கிருஷ்ணனின்‌ பதினான்காம்‌ 
ஆட்சி ஆண்டைச்‌ சேர்ந்தது. மற்றொன்று சகர 
ஆண்டு 803-யை (இ.பி, 879)ச்‌ சேர்ந்தது. 


கண்டுபிடிப்பு: இரு. பூங்குன்றன்‌, இத்துறை சுல்வெட்டுப்‌ 
பயிற்சி நிறுவன மாணவர்‌, 


க 1 வ ணனைத்‌ 


